Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


38 


இளங்கோ அடிகள்‌ இயற்றிய சிலப்பதிகாரம்‌ 
2. மதுரைக்‌ காண்டம்‌ 


cilappatikAram of 1LangkO atikaL 
part 2: maturaik KANTam 


Etext in Tamil Script - TSCII format 
Preparation of Etext : Mr.P.R. Sivakumar, Toronto, ON, Canada; 
Proof-reading of Etext: Mr. P.K. Ilango, Erode, Tamilnadu, India 
Preparation of the pdf file: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 
This pdf file is based on InaimathiTSC font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer- 


© Project Madurai 2001 


இளங்கோவடிகள்‌ இயற்றியருளிய 
சிலப்பதிகாரம்‌ 
2. மதுரைக்‌ காண்டம்‌ 


உள்ளுரை 


11. காடுகாண்‌ காதை 

12. வேட்டுவ வரி 

13. புரஞ்சேரியிறுத்த காதை 

14. ஊர்காண்‌ காதை 

15. அடைக்கலக்‌ காதை 

16. கொலைக்களக்‌ காதை 

17. ஆய்ச்சியர்‌ குரவை 

18. துன்ப மாலை 

19. ஊர்சூழ்‌ வரி 

20. வழக்குரை காதை 

21. வஞ்சின மாலை 

22. அழற்படு காதை 

23. கட்டுரை காதை 
கட்டூரை 


11. காடுகாண்‌ காதை 


திங்கள்மூன்‌ றடுக்கிய திருமுக்‌ குடைக்கீழ்ச்‌ 
செங்கதிர்‌ ஞாயிற்றுத்‌ திகழொளி சிறந்து 
கோதைதாழ்‌ பிண்டிக்‌ கொழுநிழ லிருந்த 
ஆதியில்‌ தோற்றத்‌ தறிவனை வணங்கிக்‌ 
கந்தன்‌ பள்ளிக்‌ கடவுளர்க்‌ கெல்லாம்‌ 

அந்தி லரங்கத்‌ தகன்பொழி லகவயிற்‌ 
சாரணர்‌ கூறிய தகைசால்‌ நன்மொழி 
மாதவத்‌ தாட்டியும்‌ மாண்புற மொழிந்தாங்கு 
அன்றவ ருறைவிடத்‌ தல்கின ரடங்கித்‌ 
தென்றிசை மருங்கிற்‌ செலவு விருப்புற்று 


வைகறை யாமத்து வாரணங்‌ கழிந்து 
வெய்யவன்‌ குணதிசை விளங்கித்‌ தோன்ற 
வளநீர்ப்‌ பண்ணையும்‌ வாவியும்‌ பொலிந்ததோர்‌ 
இளமரக்‌ கானத்‌ திருக்கை புக்குழி 

வாழ்க எங்கோ மன்னவர்‌ பெருந்தகை 


ஊழிதொ றூழிதொ றுலகங்‌ காக்க 
அடியிற்‌ றன்னள வரசர்க்‌ குணர்த்தி 


வடிவேல்‌ எறிந்த வான்பகை பொறாது 
பஃறுளி யாற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடுங்‌ கொடுங்கடல்‌ கொள்ள 


வடதிசைக்‌ கங்கையும்‌ இமயமுங்‌ கொண்டு 
தென்றிசை யாண்ட தென்னவன்‌ வாழி 
திங்கட்‌ செல்வன்‌ திருக்குலம்‌ விளங்கச்‌ 
செங்கணா யிரத்தோன்‌ திறல்விளங்‌ காரம்‌ 
பொங்கொளி மார்பிற்‌ பூண்டோன்‌ வாழி 


முடிவளை யுடைத்தோன்‌ முதல்வன்‌ சென்னியென்று 
இடியுடைப்‌ பெருமழை யெய்தா தேகப்‌ 

பிழையா விளையுட்‌ பெருவளல்‌ சுரப்ப 

மழைபிணித்‌ தாண்ட மன்னவன்‌ வாழ்கெனத்‌ 
தீதுதீர்‌ சிறப்பின்‌ தென்னனை வாழ்த்தி 


மாமுது மறையோன்‌ வந்திருந்‌ தோனை 
யாது நும்மூர்‌ ஈங்கென்‌ வரவெனக்‌ 
கோவலன்‌ கேட்பக்‌ குன்றாச்‌ சிறப்பின்‌ 
மாமறை யாளன்‌ வருபொருள்‌ உரைப்போன்‌ 
நீல மேகம்‌ நெடும்பொற்‌ குன்றத்துப்‌ 


பால்விரிந்‌ தகலாது படிந்தது போல 
ஆயிரம்‌ விரித்தெழு தலையுடை அருந்திறற்‌ 
பாயற்‌ பள்ளிப்‌ பலர்தொழு தேத்த 
விரிதிரைக்‌ காவிரி வியன்பெரு துருத்தித்‌ 
திருவமர்‌ மார்பன்‌ கிடந்த வண்ணமும்‌ 


வீங்குநீ ரருவி வேங்கட மென்னும்‌ 

ஓங்குயர்‌ மலையத்‌ துச்சி மீமிசை 

விரிகதிர்‌ ஞாயிறுந்‌ திங்களும்‌ விளங்கி 
இருமருங்‌ கோங்கிய இடைநிலைத்‌ தானத்து 
மின்னுக்கோடி யுடுத்து விளங்குவிற்‌ பூண்டு 


நன்னிற மேகம்‌ நின்றது போலப்‌ 
பகையணங்‌ காழியும்‌ பால்வெண்‌ சங்கமும்‌ 
தகைபெறு தாமரைக்‌ கையி னேந்தி 
நலங்கிளர்‌ ஆரம்‌ மார்பிற்‌ பூண்டு 

பொலம்பூ வாடையிற்‌ பொலிந்து தோன்றிய 


செங்கண்‌ நெடியோன்‌ நின்ற வண்ணமும்‌ 
என்கண்‌ காட்டென்‌ றென்னுளங்‌ கவற்ற 
வந்தேன்‌ குடமலை மாங்காட்‌ டூள்ளேன்‌ 
தென்னவன்‌ நாட்டுச்‌ சிறப்புஞ்‌ செய்கையும்‌ 
கண்மணி குளிர்ப்பக்‌ கண்டே னாதலின்‌ 


20 


25 


30 


52 


40 


45 


50 


no 


வாழ்த்திவந்‌ திருந்தேன்‌ இதுவென்‌ வரவெனத்‌ 
தீத்திறம்‌ புரிந்தோன்‌ செப்பக்‌ கேட்டு 
மாமறை முதல்வ மதுரைச்‌ செந்நெறி 

கூறு நீயெனக்‌ கோவலற்‌ குரைக்கும்‌ 
கோத்தொழி லாளரொடூ கொற்றவன்‌ கோடி 


வேத்தியல்‌ இழந்த வியனிலம்‌ போல 
வேனலங்‌ கிழவனொடூ வெங்கதிர்‌ வேந்தன்‌ 
தானலந்‌ திருகத்‌ தன்மையிற்‌ குன்றி 
முல்லையுங்‌ குறிஞ்சியும்‌ முறைமையின்‌ திரிந்து 
நல்லியல்‌ பிழந்து நடூங்குதுய ருறுத்துப்‌ 


பாலை யென்பதோர்‌ படிவங்‌ கொள்ளும்‌ 
காலை எய்தினிர்‌ காரிகை தன்னுடன்‌ 
அறையும்‌ பொறையும்‌ ஆரிடை மயக்கமும்‌ 
நிறைநீர்‌ வேலியும்‌ முறைபடக்‌ கிடந்தஇந் 
நெடும்பேர்‌ அத்தம்‌ நீந்திச்‌ சென்று 


கொடும்பை நெடுங்குளக்‌ கோட்டகம்‌ புக்கால்‌ 
பிறைமுடிக்‌ கண்ணிப்‌ பெரியோன்‌ ஏந்திய 
அறைவாய்ச்‌ சூலத்‌ தருநெறி கவர்க்கும்‌ 
வலம்படக்‌ கிடந்த வழிநீர்‌ துணியின்‌ 
அலறுதலை மராமும்‌ உலறுதலை ஓமையும்‌ 


பொரியரை உழிஞ்சிலும்‌ புன்முளி மூங்கிலும்‌ 
வரிமரல்‌ திரங்கிய கரிபுறக்‌ கிடக்கையும்‌ 
நீர்நசைஇ வேட்கையின்‌ மானின்று விளிக்கும்‌ 
கானமும்‌ எயினர்‌ கடமுங்‌ கடந்தால்‌ 

ஐவன வெண்ணெலும்‌ அறைக்கட்‌ கரும்பும்‌ 


கொய்பூந்‌ தினையும்‌ கொழும்புன வரகும்‌ 
காயமும்‌ மஞ்சளும்‌ ஆய்கொடிக்‌ கவலையும்‌ 
வாழையும்‌ கமுகும்‌ தாழ்குலைத்‌ தெங்கும்‌ 
மாவும்‌ பலாவும்‌ சூழடூத்‌ தோங்கிய 
தென்னவன்‌ சிறுமலை திகழ்ந்து தோன்றும்‌ 


அம்மலை வலங்கொண்‌ டகன்பதிச்‌ செல்லுமின்‌ 
அவ்வழிப்‌ படர்‌ ராமி னிடத்துச்‌ 

செவ்வழிப்‌ பண்ணிற்‌ சிறைவண்‌ டரற்றும்‌ 
தடந்தாழ்‌ வயலொடூ தண்பூங்‌ காவொடு 
கடம்பல கிடந்த காடுடன்‌ கழிந்து 


திருமால்‌ குன்றத்துச்‌ செல்குவி ராயின்‌ 
பெருமால்‌ கெடுக்கும்‌ பிலமுண்‌ டாங்கு 
விண்ணோர்‌ ஏத்தும்‌ வியத்தகு மரபிற்‌ 
புண்ணிய சரவணம்‌ பவகா ரணியோடு 


60 


65 


70 


75 


80 


85 


90 


இட்ட சித்தி யெனும்பெயர்‌ போகி 


விட்டு நீங்கா விளங்கிய பொய்கை 
முட்டாச்‌ சிறப்பின்‌ மூன்றுள வாங்குப்‌ 
புண்ணிய சரவணம்‌ பொருந்துவி ராயின்‌ 
விண்ணவர்‌ கோமான்‌ விழுநூ லெய்துவிர்‌ 
பவகா ரணி படிந்‌ தாடூவி ராயிற்‌ 


பவகா ரணத்திற்‌ பழம்பிறப்‌ பெய்துவிர்‌ 
இட்ட சித்தி எய்துவி ராயின்‌ 

இட்ட சித்தி எய்துவிர்‌ நீரே 

ஆங்குப்‌ பிலம்புக வேண்டுதி ராயின்‌ 
ஓங்குயர்‌ மலையத்‌ துயர்ந்தோற்‌ றொழுது 


சிந்தையில்‌ அவன்றன்‌ சேவடி வைத்து 
வந்தனை மும்முறை மலைவலம்‌ செய்தால்‌ 
நிலம்பக வீழ்ந்த சிலம்பாற்‌ றகன்றலைப்‌ 
பொலங்கொடி மின்னிற்‌ புயலைங்‌ கூந்தற்‌ 
கடிமல ரவிழ்ந்த கன்னிகா ரத்துத்‌ 


தொடிவளைத்‌ தோளி ஒருத்தி தோன்றி 
இம்மைக்‌ கின்பமும்‌ மறுமைக்‌ கின்பமும்‌ 
இம்மையு மறுமையும்‌ இரண்டும்‌ இன்றியோர்‌ 
செம்மையில்‌ நிற்பதுஞ்‌ செப்புமின்‌ நீயிர்‌ இவ்‌ 
வரைத்தாள்‌ வாழ்வேன்‌ வரோத்தமை என்பேன்‌ 


உரைத்தார்க்‌ குரியேன்‌ உரைத்தீ ராயின்‌ 
திருத்தக்‌ கீர்க்குத்‌ திறந்தேன்‌ கதவெனும்‌ 
கதவந்‌ திறந்தவள்‌ காட்டிய நன்னெறிப்‌ 
புதவம்‌ பலவுள போகிடை கழியன 

ஒட்டுப்‌ புதவமொன்‌ றுண்டதன்‌ உம்பர்‌ 


வட்டிகைப்‌ பூங்கொடி வந்து தோன்றி 
இறுதியில்‌ இன்பம்‌ எனக்கீங்‌ குரைத்தாற்‌ 
பெறுதிர்‌ போலும்நீர்‌ பேணிய பொருளெனும்‌ 
உரையீ ராயினும்‌ உறுகண்‌ செய்யேன்‌ 
நெடூவழிப்‌ புறத்து நீக்குவல்‌ நும்மெனும்‌ 


உரைத்தார்‌ உளரெனின்‌ உரைத்த மூன்றின்‌ 
கரைப்படூத்‌ தாங்குக்‌ காட்டினள்‌ பெயரும்‌ 
அருமறை மருங்கின்‌ ஐந்தினும்‌ எட்டினும்‌ 
வருமுறை எழுத்தின்‌ மந்திர மிரண்டும்‌ 
ஒருமுறை யாக உளங்கொண்‌ டோதி 


வேண்டிய தொன்றின்‌ விரும்பினி ராடிற்‌ 


95 


100 


105 


110 


115 


120 


125 


130 


காண்டகு மரபின வல்ல மற்றவை 

மற்றவை நினையாது மலைமிசை நின்றோன்‌ 
பொற்றா மரைத்தாள்‌ உள்ளம்‌ பொருந்துமின்‌ 
உள்ளம்‌ பொருந்துவி ராயின்‌ மற்றவன்‌ 


புள்ளணி நீள்கொடி புணர்நிலை தோன்றும்‌ 
தோன்றிய பின்னவன்‌ துணைமலர்த்‌ தாளிணை 
ஏன்றுதுயர்‌ கெடுக்கும்‌ இன்பம்‌ எய்தி 
மாண்புடை மரபின்‌ மதுரைக்‌ கேகுமின்‌ 
காண்டகு பிலத்தின்‌ காட்சி யீதாங்கு 


அந்நெறிப்‌ படர்‌ ராயின்‌ இடையது 
செந்நெறி யாகும்‌ தேம்பொழி லுடுத்த 
ஊரிடை யிட்ட காடுபல கடந்தால்‌ 
ஆரிடை யுண்டோர்‌ ஆரஞர்த்‌ தெய்வம்‌ 
நடுக்கள்‌ சாலா நயத்தின்‌ தோன்றி 


இடுக்கண்‌ செய்யா தியங்குநர்த்‌ தாங்கும்‌ 
மடுத்துடன்‌ கிடக்கும்‌ மதுரைப்‌ பெருவழி 
நீள்நிலங்‌ கடந்த நெடுமுடி அண்ணல்‌ 
தாள்தொழு தகையேன்‌ போகுவல்‌ யானென 
மாமறை யோன்வாய்‌ வழித்திறம்‌ கேட்ட 


காவுந்தி யையையோர்‌ கட்டுரை சொல்லும்‌ 
நலம்புரி கொள்கை நான்மறை யாள 
பிலம்புக வேண்டும்‌ பெற்றி ஈங்கில்லை 
கப்பத்‌ திந்திரன்‌ காட்டிய நூலின்‌ 

மெய்ப்பாட்‌ டியற்கையின்‌ விளங்கக்‌ காணாய்‌ 


இறந்த பிறப்பின்‌ எய்திய வெல்லாம்‌ 

பிறந்த பிறப்பிற்‌ காணா யோநீ 

வாய்மையின்‌ வழாது மன்னுயி ரோம்புநர்க்கு 
யாவது முண்டோ எய்தா அரும்பொருள்‌ 
காமுறு தெய்வங்‌ கண்டடி பணிய 


நீபோ யாங்களும்‌ நீள்நெறிப்‌ படர்குதும்‌ 
என்றம்‌ மறையோற்‌ கிசைமொழி யுணர்த்திக்‌ 
குன்றாக்‌ கொள்கைக்‌ கோவலன்‌ றன்னுடன்‌ 
அன்றைப்‌ பகலோர்‌ அரும்பதித்‌ தங்கிப்‌ 
பின்றையும்‌ அவ்வழிப்‌ பெயர்ந்துசெல்‌ வழிநாட்‌ 


கருந்தடங்‌ கண்ணியும்‌ கவுந்தி யடிகளும்‌ 
வகுந்துசெல்‌ வருத்தத்து வழிமருங்‌ கிருப்ப 
இடைநெறிக்‌ கிடந்த இயவுகொள்‌ மருங்கின்‌ 
புடைநெறிப்‌ போயோர்‌ பொய்கையிற்‌ சென்று 
நீர்நசை.இ வேட்கையின்‌ நெடுந்துறை நிற்பக்‌ 


135 


140 


145 


150 


155 


160 


165 


170 


கானுறை தெய்வம்‌ காதலிற்‌ சென்று 
நயந்த காதலின்‌ நல்குவன்‌ இவனென 
வயந்த மாலை வடிவில்‌ தோன்றிக்‌ 
கொடிநடூக்‌ குற்றது போல ஆங்கவன்‌ 
அடிமுதல்‌ வீழ்ந்தாங்‌ கருங்கணீர்‌ உகுத்து 


வாச மாலையின்‌ எழுதிய மாற்றம்‌ 

தீதிலேன்‌ பிழைமொழி செப்பினை யாதலின்‌ 
கோவலன்‌ செய்தான்‌ கொடுமையென்‌ றென்முன்‌ 
மாதவி மயங்கி வான்துய ருற்று 

மேலோ ராயினும்‌ நூலோ ராயினும்‌ 


பால்வகை தெரிந்த பகுதியோ ராயினும்‌ 
பிணியெனக்‌ கொண்டு பிறக்கிட்‌ டொழியும்‌ 
கணிகையர்‌ வாழ்க்கை கடையே போன்மெனச்‌ 
செவ்வரி ஒழுகிய செழுங்கடை மழைக்கண்‌ 
வெண்முத்‌ துதிர்த்து வெண்ணிலாத்‌ திகழும்‌ 


தண்முத்‌ தொருகாழ்‌ தன்கையாற்‌ பரிந்து 
துனியுற்‌ றென்னையுந்‌ துறந்தன ளாதலின்‌ 
மதுரை மூதூர்‌ மாநகர்ப்‌ போந்தது 
எதிர்வழிப்‌ பட்டோர்‌ எனக்காங்‌ குரைப்பச்‌ 
சாத்தொடு போந்து தனித்துயர்‌ உழந்தேன்‌ 


பாத்தரும்‌ பண்பநின்‌ பணிமொழி யாதென 
மயக்குந்‌ தெய்வமிவ்‌ வன்காட்‌ நண்டென 
வியத்தகு மறையோன்‌ விளம்பின னாதலின்‌ 
வஞ்சம்‌ பெயர்க்கும்‌ மந்திரத்‌ தால்‌இவ்‌ 
ஐஞ்சி லோதியை அறிகுவன்‌ யானெனக்‌ 


கோவலன்‌ நாவிற்‌ கூறிய மந்திரம்‌ 
பாய்கலைப்‌ பாவை மந்திர மாதலின்‌ 
வனசா ரிணியான்‌ மயக்கஞ்‌ செய்தேன்‌ 
புனமயிற்‌ சாயற்கும்‌ புண்ணிய முதல்விக்கும்‌ 
என்திறம்‌ உரையா தேகென்‌ றேகத்‌ 


தாமரைப்‌ பாசடைத்‌ தண்ணீர்‌ கொணர்ந்‌ தாங்கு 
அயாவுறு மடந்தை அருந்துயர்‌ தீர்த்து 

மீதுசெல்‌ வெங்கதிர்‌ வெம்மையின்‌ தொடங்கத்‌ 
தீதியல்‌ கானஞ்‌ செலவரி தென்று 

கோவலன்‌ றன்னொடூம்‌ கொடுங்குழை மாதொடும்‌ 
மாதவத்‌ தாட்டியும்‌ மயங்கதர்‌ அழுவத்துக்‌ 
குரவமும்‌ மரவமும்‌ கோங்கமும்‌ வேங்கையும்‌ 
விரவிய பூம்பொழில்‌ விளங்கிய இருக்கை 
ஆரிடை யத்தத்‌ தியங்குந ரல்லது 


175 


180 


185 


190 


195 


200 


205 


மாரி வளம்பெறா வில்லேர்‌ உழவர்‌ 


கூற்றுறழ்‌ முன்பொடு கொடுூவில்‌ ஏந்தி 
வேற்றுப்புலம்‌ போகிநல்‌ வெற்றங்‌ கொடுத்துக்‌ 
கழிபே ராண்மைக்‌ கடன்பார்த்‌ திருக்கும்‌ 
விழிநுதற்‌ குமரி விண்ணோர்‌ பாவை 

மையறு சிறப்பின்‌ வான நாடி 


ஐயைதன்‌ கோட்டம்‌ அடைந்தனர்‌ ஆங்கென்‌. 
12. வேட்டுவ வரி 


கடுங்கதிர்‌ திருகலின்‌ நடுங்கஞர்‌ எய்தி 
ஆறுசெல்‌ வருத்தத்துச்‌ சீறடி சிவப்ப 
நறும்பல்‌ கூந்தல்‌ குறும்பல உயிர்த்‌ தாங்கு 
ஐயை கோட்டத்‌ தெய்யா வொருசிறை 
வருந்துநோய்‌ தணிய இருந்தனர்‌ உப்பால்‌ 


வழங்குவில்‌ தடக்கை மறக்குடித்‌ தாயத்துப்‌ 
பழங்கட னுற்ற முழங்குவாய்ச்‌ சாலினி 
தெய்வ முற்று மெய்ம்மயிர்‌ நிறுத்துக்‌ 
கையெடுத்‌ தோச்சிக்‌ கானவர்‌ வியப்ப 
இடுமுள்‌ வேலி எயினர்கூட்‌ டூண்ணும்‌ 


நடூவூர்‌ மன்றத்‌ தடிபெயர்த்‌ தாடிக்‌ 
கல்லென்‌ பேரூர்க்‌ கணறிரை சிறந்தன 
வல்வில்‌ எயினர்‌ மன்றுபாழ்‌ பட்டன 
மறக்குடித்‌ தாயத்து வழிவளஞ்‌ சுரவாது 
அறக்குடி போலவிந்‌ தடங்கினர்‌ எயினரும்‌ 


கலையமர்‌ செல்வி கடனுணின்‌ அல்லது 
சிலையமர்‌ வென்றி கொடூப்போ எல்லள்‌ 
மட்டுண்‌ வாழ்க்கை வேண்டுதி ராயின்‌ 
கட்டுண்‌ மாக்கள்‌ கடந்தரும்‌ எனவாங்கு 
இட்டுத்‌ தலையெண்ணும்‌ எயின ரல்லது 


சுட்டுத்‌ தலைபோகாத்‌ தொல்குடிக்‌ குமரியைச்‌ 
சிறுவெள்‌ ளரவின்‌ குருளைநாண்‌ சுற்றிக்‌ 
குறுநெறிக்‌ கூந்தல்‌ நெடுமுடி கட்டி 

இளைகும்‌ படப்பை இழுக்கிய வேனத்து 
வளைவெண்‌ கோடு பறித்து மற்றது 


முளைவெண்‌ திங்க ளென்னச்‌ சாத்தி 
மறங்கொள்‌ வயப்புலி வாய்பிளந்து பெற்ற 
மாலை வெண்பல்‌ தாலிநிரை பூட்டி 


210 


215 


20 


25 


வரியும்‌ புள்ளியு மயங்கு வான்புறத்து 
உரிவை மேகலை உடீ இப்‌ பரிவொடு 


கருவில்‌ வாங்கிக்‌ கையகத்துக்‌ கொடுத்துத்‌ 
திரிதரு கோட்டுக்‌ கலைமே லேற்றிப்‌ 
பாவையுங்‌ கிளியுந்‌ தூவி அஞ்சிறைக்‌ 
கானக்‌ கோழியும்‌ நீனிற மஞ்ஞையும்‌ 
பந்துங்‌ கழங்குந்‌ தந்தனர்‌ பரசி 


வண்ணமுஞ்‌ சுண்ணமுந்‌ தண்ணறுஞ்‌ சாந்தமும்‌ 
புழுக்கலும்‌ நோலையும்‌ விழுக்குடை மடையும்‌ 
பூவும்‌ புகையும்‌ மேவிய விரையும்‌ 

ஏவல்‌ எயிற்றியர்‌ ஏந்தினர்‌ பின்வர 

ஆறெறி பறையுஞ்‌ சூறைச்‌ சின்னமும்‌ 


கோடும்‌ குழலும்‌ பீடுகெழு மணியும்‌ 
கணங்கொண்டு துவைப்ப அணங்குமுன்‌ னிறீஇ 
விலைப்பலி உண்ணும்‌ மலர்பலி பீடிகைக்‌ 
கலைப்பரி ஊர்தியைக்‌ கைதொழு தேத்தி 
இணைமலர்ச்‌ சீறடி இனைந்தனள்‌ வருந்திக்‌ 


கணவனோ டிருந்த மணமலி கூந்தலை 
இவளோ, கொங்கச்‌ செல்வி குடமலை யாட்டி 
தென்றமிழ்ப்‌ பாவை செய்த தவக்கொழுந்து 
ஒருமா மணியாய்‌ உலகிற்‌ கோங்கிய 

திருமா மணியெனத்‌ தெய்வமுற்‌ றுரைப்பப்‌ 


பேதுறவு மொழிந்தனள்‌ மூதறி வாட்டியென்று 
அரும்பெறற்‌ கணவன்‌ பெரும்புறத்‌ தொடுங்கி 
விருந்தின்‌ மூரல்‌ அரும்பினள்‌ நிற்ப 

மதியின்‌ வெண்தோடூ சூடூஞ்‌ சென்னி 
நுதல்கிழித்து விழித்த இமையா நாட்டத்துப்‌ 


பவள வாய்ச்சி தவளவாள்‌ நகைச்சி 
நஞ்சுண்டு கறுத்த கண்டி வெஞ்சினத்து 
அரவுநாண்‌ பூட்டி நெடுமலை வளைத்தோள்‌ 
துளையெயிற்‌ றுரகக்‌ கச்சுடை முலைச்சி 
வளையுடைக்‌ கையிற்‌ சூல மேந்தி 


கரியின்‌ உரிவை போர்த்‌ தணங்‌ காகிய 
அரியின்‌ உரிவை மேகலை யாட்டி 

சிலம்புங்‌ கழலும்‌ புலம்புஞ்‌ சீறடி 

வலம்படு கொற்றத்து வாய்வாட்‌ கொற்றவை 
இரண்டூவே றுருவில்‌ திரண்டதோள்‌ அவுணன்‌ 


30 


3௮ 


40 


45 


50 


22 


60 


65 


தலைமிசை நின்ற தையல்‌ பலர்தொழும்‌ 
அமரி குமரி கவுரி சமரி 

சூலி நீலி மாலவற்‌ கிளங்கிளை 

ஐயை செய்யவள்‌ வெய்யவாள்‌ தடக்கைப்‌ 
பாய்கலைப்‌ பாவை பைந்தொடிப்‌ பாவை 


ஆய்கலைப்‌ பாவை அருங்கலப்‌ பாவை 

தமர்தொழ வந்த குமரிக்‌ கோலத்து 

அமரிளங்‌ குமரியும்‌ அருளினள்‌ 

வரியுறு செய்கை வாய்ந்ததா லெனவே; 
உரைப்பாட்டுமடை. 


வேறு 


நாகம்‌ நாறு நரந்தம்‌ நிரந்தன 


ஆவும்‌ ஆரமும்‌ ஓங்கின எங்கணும்‌ 
சேவும்‌ மாவும்‌ செறிந்தன கண்ணுதல்‌ 
பாகம்‌ ஆளுடை யாள்பலி முன்றிலே; 


செம்பொன்‌ வேங்கை சொரிந்தன சேயிதழ்‌ 


கொம்பர்‌ நல்லில வங்கள்‌ குவிந்தன 
பொங்கர்‌ வெண்பொரி சிந்தின புன்கிளந்‌ 
திங்கள்‌ வாழ்சடை யாள்திரு முன்றிலே; 


மரவம்‌ பாதிரி புன்னை மணங்கமழ்‌ 

குரவம்‌ கோங்கம்‌ மலர்ந்தன கொம்பர்மேல்‌ 
அரவ வண்டினம்‌ ஆர்த்துடன்‌ யாழ்செய்யும்‌ 
திருவ மாற்கிளை யாள்திரு முன்றிலே; 


வேறு 


கொற்றவை கொண்ட அணிகொண்டு நின்றவிப்‌ 
பொற்றொடி மாதர்‌ தவமென்னை கொல்லோ 
பொற்றொடி மாதர்‌ பிறந்த குடிப்பிறந்த 
விற்றொழில்‌ வேடர்‌ குலனே குலனும்‌; 


ஐயை திருவின்‌ அணிகொண்டு நின்றவிப்‌ 
பையர வல்குல்‌ தவமென்னை கொல்லோ 


பையர வல்குல்‌ பிறந்த குடிப்பிறந்த 
எய்வில்‌ எயினர்‌ குலனே குலனும்‌; 


70 


10 


பாய்கலைப்‌ பாவை அணிகொண்டு நின்றவிவ்‌ 


ஆய்தொடி நல்லாள்‌ தவமென்னை கொல்லோ 


ஆய்தொடி நல்லாள்‌ பிறந்த குடிப்பிறந்த 
வேய்வில்‌ எயினர்‌ குலனே குலனும்‌; 


வேறு 


ஆனைத்தோல்‌ போர்த்துப்‌ புலியின்‌ உரியுடுத்துக்‌ 
கானத்‌ தெருமைக்‌ கருந்தலைமேல்‌ நின்றாயால்‌ 
வானோர்‌ வணங்க மறைமேல்‌ மறையாகி 

ஞானக்‌ கொழுந்தாய்‌ நடுக்கின்றி யேநிற்பாய்‌; 


வரிவளைக்கை வாளேந்தி மாமயிடற்‌ செற்றுக்‌ 
கரியதிரி கோட்டுக்‌ கலைமிசைமேல்‌ நின்றாயால்‌ 
அரியரன்பூ மேலோன்‌ அகமலர்மேல்‌ மன்னும்‌ 
விரிகதிரஞ்‌ சோதி விளக்காகி யேநிற்பாய்‌; 


சங்கமும்‌ சக்கரமும்‌ தாமரைக்‌ கையேந்திச்‌ 


செங்கண்‌ அரிமால்‌ சினவிடைமேல்‌ நின்றாயால்‌ 
கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன்‌ பாகத்து 
மங்கை உருவாய்‌ மறையேத்த வேநிற்பாய்‌; 


வேறு 


ஆங்குக்‌, 

கொன்றையுந்‌ துளவமும்‌ குழுமத்‌ தொடுத்த 
துன்று மலர்ப்பிணையல்‌ தோள்மே லிட்டாங்கு 
அசுரர்‌ வாட அமரர்க்‌ காடிய 

குமரிக்‌ கோலத்துக்‌ கூத்துள்‌ படுமே; 


வேறு 


ஆய்பொன்‌ னரிச்சிலம்பும்‌ சூடகமும்‌ மேகலையும்‌ 
ஆர்ப்ப வார்ப்ப 

மாயஞ்செய்‌ வாளவுணர்‌ வீழநங்கை மரக்கான்மேல்‌ 
வாளமலை யாடூம்‌ போலும்‌ 

மாயஞ்செய்‌ வாளவுணர்‌ வீழநங்கை மரக்கான்மேல்‌ 
வாளமலை யாடூமாயின்‌ 


காயாமலர்மேனி யேத்திவானோர்‌ கைபெய்‌ மலர்மாரி 


காட்டும்‌ போலும்‌; 


உட்குடைச்‌ சீறூ ரொருமகன்‌ஆ 
னிரைகொள்ள உற்ற காலை 
வெட்சி மலர்புனைய வெள்வா 


11 


ளுழத்தியும்‌ வேண்டும்‌ போலும்‌ 
வெட்சி மலர்புனைய வெள்வா 

ளுழத்தியும்‌ வேண்டின்‌ வேற்றூர்க்‌ 
கட்சியுட்‌ காரி கடிய 

குரலிசைத்துக்‌ காட்டும்‌ போலும்‌; 


கள்விலை யாட்டி மறுப்பப்‌ 13 
பொறாமறவன்‌ கைவில்‌ ஏந்திப்‌ 
புள்ளும்‌ வழிப்படரப்‌ புல்லார்‌ 
நிரைகருதிப்‌ போகும்‌ போலும்‌ 
புள்ளும்‌ வழிப்படரப்‌ புல்லார்‌ 
நிரை கருதிப்‌ போகுங்‌ காலைக்‌ 
கொள்ளும்‌ கொடியெடுத்துக்‌ கொற்றவையும்‌ 
கொடுமரமுன்‌ செல்லும்‌ போலும்‌ 


வேறு 


இளமா எயிற்றி இவைகாண்‌ நின்‌ னையர்‌ 14 
தலைநாளை வேட்டத்துத்‌ தந்தநல்‌ ஆனிரைகள்‌ 

கொல்லன்‌ துடியன்‌ கொளைபுணர்‌ சீர்வல்ல 

நல்லியாழ்ப்‌ பாணர்தம்‌ முன்றில்‌ நிறைந்தன; 


முருந்தேர்‌ இளநகை காணாய்நின்‌ னையர்‌ 


கரந்தை யலறக்‌ கவர்ந்த இனநிரைகள்‌ 
கள்விலை யாட்டிநல்‌ வேய்தெரி கானவன்‌ 
புள்வாய்ப்புச்‌ சொன்னகணி முன்றில்‌ நிறைந்தன; 


கயமல ருண்கண்ணாய்‌ காணாய்நின்‌ னையர்‌ 


அயலூர்‌ அலற எறிந்தநல்‌ ஆனிரைகள்‌ 

நயனில்‌ மொழியின்‌ நரைமுது தாடி 

எயினர்‌ எயிற்றியர்‌ முன்றில்‌ நிறைந்தன; 
துறைப்பாட்டுமடை. 


வேறு 


சுடரொடு திரிதரு முனிவரும்‌ அமரரும்‌ 17 
இடர்கெட அருளும்நின்‌ இணையடி தொழுதேம்‌ 

அடல்வலி எயினர்நின்‌ அடிதொடு கடனிது 

மிடறுகு குருதிகொள்‌ விறல்தரு விலையே; 


அணிமுடி அமரர்தம்‌ அரசொடு பணிதரு 18 
மணியுரு வினைநின மலரடி தொழுதேம்‌ 

கணநிறை பெறுவிறல்‌ எயினிடு கடனிது 

நிணனுகு குருதிகொள்‌ நிகரடூ விலையே; 


12 


துடியொடு சிறுபறை வயிரொடு துவைசெய 
வெடிபட வருபவர்‌ எயினர்கள்‌ அரையிருள்‌ 
அடூபுலி யனையவர்‌ குமரிநின்‌ அடிதொடு 
படுகடன்‌ இதுவுகு பலிமுக மடையே; 


வேறு 


வம்பலர்‌ பல்கி வழியும்‌ வளம்பட 

அம்புடை வல்வில்‌ எயின்கடன்‌ உண்குவாய்‌ 
சங்கரி அந்தரி நீலி சடாமுடிச்‌ 

செங்கண்‌ அரவு பிறையுடன்‌ சேர்த்துவாய்‌; 


துண்ணென்‌ துடியொடூ துஞ்சூர்‌ எறிதரு 
கண்ணில்‌ எயினர்‌ இடுகடன்‌ உண்குவாய்‌ 
விண்ணோர்‌ அழுதுண்டூஞ்‌ சாவ ஒருவரும்‌ 
உண்ணாத நஞ்சுண்‌ டிருந்தருள்‌ செய்குவாய்‌; 


பொருள்கொண்டூ புண்செயி னல்லதை யார்க்கும்‌ 
அருளில்‌ எயினர்‌ இடுகடன்‌ உண்குவாய்‌ 

மருதின்‌ நடந்துநின்‌ மாமன்செய்‌ வஞ்ச 

உருளுஞ்‌ சகடம்‌ உதைத்தருள்‌ செய்குவாய்‌; 


வேறு 


மறைமுது முதல்வன்‌ பின்னர்‌ மேய 

பொறையுயர்‌ பொதியிற்‌ பொருப்பன்‌ பிறர்நாட்டுக்‌ 
கட்சியும்‌ கரந்தையும்‌ பாழ்பட 

வெட்சி சூடுக விறல்வெய்‌ யோனே. 


13. புறஞ்சேரியிறுத்த காதை 


பெண்ணணி கோலம்‌ பெயர்ந்தபிற்‌ பாடு 
புண்ணிய முதல்வி திருந்தடி பொருந்திக்‌ 
கடுங்கதிர்‌ வேனிலிக்‌ காரிகை பொறாஅள்‌ 
படிந்தில சீறடி பரல்வெங்‌ கானத்துக்‌ 
கோள்வல்‌ உளியமுங்‌ கொடும்புற்‌ றகழா 


வாள்வரி வேங்கையும்‌ மான்கணம்‌ மறலா 
அரவுஞ்‌ சூரும்‌ இரைதேர்‌ முதலையும்‌ 
உருமுஞ்‌ சார்ந்தவர்க்‌ குறுகண்‌ செய்யா 
செங்கோல்‌ தென்னவர்‌ காக்கும்‌ நாடென 
எங்கணும்‌ போகிய இசையோ பெரிதே 


பகலொளி தன்னினும்‌ பல்லுயி ரோம்பும்‌ 
நிலவொளி விளக்கின்‌ நீளிடை மருங்கின்‌ 


20 


21 


22 


23 


13 


14 


இரவிடைக்‌ கழிதற்‌ கேத மில்லெனக்‌ 
குரவரும்‌ நேர்ந்த கொள்கையி னமர்ந்து 
கொடுங்கோல்‌ வேந்தன்‌ குடிகள்‌ போலப்‌ 


படுங்கதி ரமையம்‌ பார்த்திருந்‌ தோர்க்குப்‌ 
பன்மீன்‌ தானையொடு பாற்கதிர்‌ பரப்பித்‌ 
தென்னவன்‌ குலமுதற்‌ செல்வன்‌ தோன்றித்‌ 
தாரகைக்‌ கோவையும்‌ சந்தின்‌ குழம்பும்‌ 
சீரிள வனமுலை சேரா தொழியவும்‌ 
20 
தாதுசேர்‌ கழுநீர்த்‌ தண்பூம்‌ பிணையல்‌ 
போதுசேர்‌ பூங்குழற்‌ பொருந்தா தொழியவும்‌ 
பைந்தளிர்‌ ஆரமொடு பல்பூங்‌ குறுமுறி 
செந்தளிர்‌ மேனி சேரா தொழியவும்‌ 
மலயத்‌ தோங்கி மதுரையின்‌ வளர்ந்து 
25 
புலவர்‌ நாவிற்‌ பொருந்திய தென்றலொடூ 
பானிலா வெண்கதிர்‌ பாவைமேற்‌ சொரிய 
வேனில்‌ திங்களும்‌ வேண்டுதி யென்றே 
பார்மகள்‌ அயாவுயிர்த்‌ தடங்கிய பின்னர்‌ 
ஆரிடை உழந்த மாதரை நோக்கிக்‌ 
30 
கொடுவரி மறுகும்‌ குடிஞை கூப்பிடும்‌ 
இடிதரும்‌ உளியமும்‌ இனையா தேகெனத்‌ 
தொடிவளைச்‌ செங்கை தோளிற்‌ காட்டி 
மறவுரை நீத்த மாசறு கேள்வி 
அறவுரை கேட்டாங்‌ காரிடைகழிந்து 
35 
வேனல்‌ வீற்றிருந்த வேய்கரி கானத்துக்‌ 
கான வாரணங்‌ கதிர்வர வியம்ப 
வரிநவில்‌ கொள்கை மறைநூல்‌ வழுக்கத்துப்‌ 
புரிநூல்‌ மார்பர்‌ உறைபதிச்‌ சேர்ந்து 
மாதவத்‌ தாட்டியொடூ காதலி தன்னையோர்‌ 
40 
தீதுதீர்‌ சிறப்பின்‌ சிறையகத்‌ திருத்தி 
இடுமுள்‌ வேலி நீங்கி ஆங்கோர்‌ 
நெடூநெறி மருங்கின்‌ நீர்தலைப்‌ படுவோன்‌ 
காதலி தன்னொடு கானகம்‌ போந்ததற்‌ 
கூதுலைக்‌ குருகின்‌ உயிர்த்தனன்‌ கலங்கி 
45 
உட்புலம்‌ புறுதலின்‌ உருவந்‌ திரியக்‌ 
கட்புல மயக்கத்துக்‌ கெளசிகன்‌ தெரியான்‌ 
கோவலன்‌ பிரியக்‌ கொடுந்துய ரெய்திய 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி போன்றிவ்‌ 
அருந்திறல்‌ வேனிற்‌ கலர்களைந்‌ துடனே 
50 


15 


வருந்தினை போலுநீ மாதவி யென்றோர்‌ 
பாசிலைக்‌ குருகின்‌ பந்தரிற்‌ பொருந்தி 
கோசிக மாணி கூறக்‌ கேட்டே 
யாதுநீ கூறிய உரைய்‌ திங்கெனத்‌ 
தீதிலன்‌ கண்டேன்‌ எனச்சென்‌ றெய்திக்‌ 
55 
கோசிக மாணி கொள்கையின்‌ உரைப்போன்‌ 
இருநிதிக்‌ கிழவனும்‌ பெருமனைக்‌ கிழத்தியும்‌ 
அருமணி இழந்த நாகம்‌ போன்றதும்‌ 
இன்னுயிர்‌ இழந்த யாக்கை யென்னத்‌ 
துன்னிய சுற்றம்‌ துயர்க்கடல்‌ வீழ்ந்ததும்‌ 
60 
ஏவ லாளர்‌ யாங்கணுஞ்‌ சென்று 
கோவலன்‌ தேடிக்‌ கொணர்கெனப்‌ பெயர்ந்ததும்‌ 
பெருமகன்‌ ஏவ லல்ல தியாங்கணும்‌ 
அரசே தஞ்சமென்‌ றருங்கான்‌ அடைந்த 
அருந்திறல்‌ பிரிந்த அயோத்தி போலப்‌ 
65 
பெரும்பெயர்‌ மூதூர்‌ பெரும்பே துற்றதும்‌ 
வசந்த மாலைவாய்‌ மாதவி கேட்டுப்‌ 
பசந்த மேனியள்‌ படர்நோ யுற்று 
நெடுநிலை மாடத்‌ திடைநிலத்‌ தாங்கோர்‌ 
படையமை சேக்கைப்‌ பள்ளியுள்‌ வீழ்ந்ததும்‌ 
70 
வீழ்துய ருற்றோள்‌ விழுமங்‌ கேட்டுத்‌ 
தாழ்துயர்‌ எய்தித்‌ தான்சென்‌ றிருந்ததும்‌ 
இருந்துயர்‌ உற்றோள்‌ இணையடி தொழுதேன்‌ 
வருந்துயர்‌ நீக்கென மலர்க்கையின்‌ எழுதிக்‌ 
கண்மணி யனையாற்குக்‌ காட்டுக வென்றே 
75 
மண்ணுடை முடங்கல்‌ மாதவி யீத்ததும்‌ 
ஈத்த வோலைகொண்‌ டிடைநெநறித்‌ திரிந்து 
தீத்திறம்‌ புரிந்தோன்‌ சென்ற தேயமும்‌ 
வழிமருங்‌ கிருந்து மாசற உரைத்தாங்கு 
அழிவுடை உள்ளத்‌ தாரஞ ராட்டி 
80 
போதவிழ்‌ புரிகுழற்‌ பூங்கொடி நங்கை 
மாதவி யோலை மலர்க்கையின்‌ நீட்ட 
உடனுறை காலத்‌ துரைத்தநெய்‌ வாசம்‌ 
குறுநெறிக்‌ கூந்தல்‌ மண்பொறி உணர்த்திக்‌ 
காட்டிய தாதலிற்‌ கைவிட லீயான்‌ 
85 
ஏட்டகம்‌ விரித்‌ தாங்‌ கெய்திய துணர்வோன்‌ 
அடிகள்‌ முன்னர்‌ யானடி வீழ்ந்தேன்‌ 
வடியாக்‌ கிளவி மனக்கொளல்‌ வேண்டும்‌ 
குரவர்பணி அன்றியுங்‌ குலப்பிறப்‌ பாட்டியோ 


டிரவிடைக்‌ கழிதற்‌ கென்பிழைப்‌ பறியாது 


கையறு நெஞ்சம்‌ கடியல்‌ வேண்டும்‌ 
பொய்தீர்‌ காட்சிப்‌ புரையோய்‌ போற்றி 
என்றவள்‌ எழுதிய இசைமொழி யுணர்ந்து 
தன்றீ திலளெனத்‌ தளர்ச்சி நீங்கி 

என்தீ தென்றே எய்திய துணர்ந்தாங்‌ 


கெற்பயந்‌ தோற்கிம்‌ மண்ணுடை முடங்கல்‌ 


பொற்புடைத்‌ தாகப்‌ பொருளுரை பொருந்தியது 


மாசில்‌ குரவர்‌ மலரடி தொழுதேன்‌ 
கோசிக மாணி காட்டெனக்‌ கொடுத்து 
நடுக்கங்‌ களைந்தவர்‌ நல்லகம்‌ பொருந்திய 


இடுக்கண்‌ களைதற்‌ கீண்டெனப்‌ போக்கி 
மாசில்‌ கற்பின்‌ மனைவியோ டிருந்த 

ஆசில்‌ கொள்கை அறவிபால்‌ அணைந்தாங்கு 
ஆடியல்‌ கொள்கை அந்தரி கோலம்‌ 

பாடும்‌ பாணரிற்‌ பாங்குறச்‌ சேர்ந்து 


செந்திறம்‌ புரிந்த செங்கோட்‌ டியாழில்‌ 
தந்திரி கரத்தொடு திவவுறுத்‌ தியாஅத்து 
ஒற்றுறுப்‌ புடைமையிற்‌ பற்றுவழிச்‌ சேர்த்தி 
உழைமுதல்‌ கைக்கிளை யிறுவாய்க்‌ கட்டி 
வரன்முறை வந்த மூவகைத்‌ தானத்து 


பாய்கலைப்‌ பாவை பாடற்‌ பாணி 
ஆசான்‌ திறத்தின்‌ அமைவரக்‌ கேட்டுப்‌ 
பாடற்‌ பாணி அளைஇ அவரொடு 
கூடற்‌ காவதம்‌ கூறுமின்‌ நீரெனக்‌ 
காழகிற்‌ சாந்தம்‌ கமழ்பூங்‌ குங்குமம்‌ 


நாவிக்‌ குழம்பு நலங்கொள்‌ தேய்வை 
மான்மதச்‌ சாந்தம்‌ மணங்கமழ்‌ தெய்வத்‌ 
தேமென்‌ கொழுஞ்சே றாடி யாங்குத்‌ 
தாதுசேர்‌ கழுநீர்‌ சண்பகக்‌ கோதையொடு 
மாதவி மல்லிகை மனைவளர்‌ முல்லைப்‌ 


போதுவிரி தொடையல்‌ பூவணை பொருந்தி 
அட்டிற்‌ புகையும்‌ அகலங்‌ காடி 

முட்டாக்‌ கூவியர்‌ மோதகப்‌ புகையும்‌ 
மைந்தரும்‌ மகளிரும்‌ மாடத்‌ தெடுத்த 
அந்தீம்‌ புகையும்‌ ஆகுதிப்‌ புகையும்‌ 


பல்வேறு பூம்புகை அளைஇ வெல்போர்‌ 
விளங்குபூண்‌ மார்பிற்‌ பாண்டியன்‌ கோயிலின்‌ 


90 


95 


100 


105 


110) 


115 


120 


125 


16 


அளந்துணர்‌ வறியா ஆருயிர்‌ பிணிக்கும்‌ 
கலவைக்‌ கூட்டம்‌ காண்வரத்‌ தோன்றிப்‌ 
புலவர்‌ செந்நாப்‌ பொருந்திய நிவப்பின்‌ 


பொதியில்‌ தென்றல்‌ போலா தீங்கு 

மதுரைத்‌ தென்றல்‌ வந்தது காணீர்‌ 

நனிசேய்த்‌ தன்றவன்‌ திருமலி மூதூர்‌ 

தனிநீர்‌ கழியினுந்‌ தகைக்குநர்‌ இல்லென 
முன்னாள்‌ முறைமையின்‌ இருந்தவ முதல்வியொடு 


பின்னையும்‌ அல்லிடைப்‌ பெயர்ந்தனர்‌ பெயர்ந்தாங்கு 


அருந்தெறற்‌ கடவுள்‌ அகன்பெருங்‌ கோயிலும்‌ 
பெரும்பெயர்‌ மன்னவன்‌ பேரிசைக்‌ கோயிலும்‌ 
பால்கெழு சிறப்பிற்‌ பல்லியஞ்‌ சிறந்த 

காலை முரசக்‌ கனைகுரல்‌ ஓதையும்‌ 


நான்மறை அந்தணர்‌ நவின்ற ஓதையும்‌ 
மாதவ ரோதி மலிந்த ஓதையும்‌ 

மீளா வென்றி வேந்தன்‌ சிறப்பொடு 
வாளோர்‌ எடுத்த நாளணி முழவமும்‌ 
போரிற்‌ கொண்ட பொருகரி முழக்கமும்‌ 


வாரிக்‌ கொண்ட வயக்கரி முழக்கமும்‌ 
பணைநிலைப்‌ புரவி ஆலும்‌ ஓதையும்‌ 
கிணைநிலைப்‌ பொருநர்‌ வைகறைப்‌ பாணியும்‌ 
கார்க்கடல்‌ ஒலியிற்‌ கலிகெழு கூடல்‌ 
ஆர்ப்பொலி எதிர்கொள ஆரஞர்‌ நீங்கிக்‌ 


குரவமும்‌ வகுளமும்‌ கோங்கமும்‌ வேங்கையும்‌ 
மரவமும்‌ நாகமும்‌ திலகமும்‌ மருதமும்‌ 

சேடலும்‌ செருந்தியும்‌ செண்பக ஓங்கலும்‌ 

பாடலம்‌ தன்னொடு பன்மலர்‌ விரிந்து 

குருகும்‌ தளவமும்‌ கொழுங்கொடி முசுண்டையும்‌ 
விரிமலர்‌ அதிரலும்‌ வெண்கூ தாளமும்‌ 

குடசமும்‌ வெதிரமும்‌ கொழுங்கொடிப்‌ பகன்றையும்‌ 
பிடவமும்‌ மயிலையும்‌ பிணங்கரில்‌ மணந்த 
கொடுங்கரை மேகலைக்‌ கோவை யாங்கணும்‌ 
மிடைந்துசூழ்‌ போகிய அகன்றேந்‌ தல்குல்‌ 


வாலுகங்‌ குவைஇய மலர்ப்பூந்‌ துருத்தி 
பால்புடைக்‌ கொண்டு பன்மல ரோங்கி 
எதிரெதிர்‌ விளங்கிய கதிரிள வனமுலை 
கரைநின்‌ றுதிர்த்த கவிரிதழ்ச்‌ செவ்வாய்‌ 
அருவி முல்லை அணிநகை யாட்டி 


விலங்குறிமிர்ந்‌ தொழுகிய கருங்கயல்‌ நெடுங்கண்‌ 
விரைமலர்‌ நீங்கா அவிரறற்‌ கூந்தல்‌ 


130 


135 


140 


145 


150 


155 


160 


165 


17 


உலகுபுரந்‌ தூட்டும்‌ உயர்பே ரொழுக்கத்துப்‌ 
புலவர்‌ நாவிற்‌ பொருந்திய பூங்கொடி 
வையை என்ற பொய்யாக்‌ குலக்கொடி 


தையற்‌ குறுவது தானறிந்‌ தனள்போல்‌ 
புண்ணிய நறுமல ராடை போர்த்துக்‌ 
கண்ணிறை நெடுநீர்‌ கரந்தனள்‌ அடக்கிப்‌ 
புனல்யா றன்றிது பூம்புனல்‌ யாறென 
அனநடை மாதரும்‌ ஐயனுந்‌ தொழுது 


பரிமுக அம்பியும்‌ கரிமுக அம்பியும்‌ 
அரிமுக அம்பியும்‌ அருந்துறை யியக்கும்‌ 
பெருந்துறை மருங்கிற்‌ பெயரா தாங்கண்‌ 
மாதவத்‌ தாட்டியொடூ மரப்புணை போகித்‌ 
தேமலர்‌ நறும்பொழில்‌ தென்கரை யெய்தி 


வானவர்‌ உறையும்‌ மதுரை வலங்கொளத்‌ 
தான்நனி பெரிதுந்‌ தகவுடைத்‌ தென்றாங்கு 
அருமிளை யுடுத்த அகழிசூழ்‌ போகிக்‌ 
கருநெடூங்‌ குவளையும்‌ ஆம்பலும்‌ கமலமும்‌ 
தையலும்‌ கணவனும்‌ தனித்துறு துயரம்‌ 


ஐய மின்றி அறிந்தன போலப்‌ 

பண்ணீர்‌ வண்டு பரிந்‌ தினைந்‌ தேங்கிக்‌ 
கண்ணீர்‌ கொண்டு காலுற நடுங்கப்‌ 
போருழந்‌ தெடுத்த ஆரெயில்‌ நெடுங்கொடி 
வாரலென்‌ பனபோல்‌ மறித்துக்கை காட்டப்‌ 


புள்ளணி கழனியும்‌ பொழிலும்‌ பொருந்தி 
வெள்ளநீர்ப்‌ பண்ணையும்‌ விரிநீர்‌ ஏரியும்‌ 
காய்க்குலைத்‌ தெங்கும்‌ வாழையும்‌ கமுகும்‌ 
வேய்த்திரள்‌ பந்தரும்‌ விளங்கிய இருக்கை 
அறம்புரி மாந்தர்‌ அன்றிச்‌ சேராப்‌ 
புறஞ்சிறை மூதூர்‌ புக்கனர்‌ புரிந்தென்‌. 


14. ஊர்காண்‌ காதை 


புறஞ்சிறைப்‌ பொழிலும்‌ பிறங்குநீர்ப்‌ பண்ணையும்‌ 


இறங்குகதிர்க்‌ கழனியும்‌ புள்ளெழுந்‌ தார்ப்பப்‌ 
புலரி வைகறைப்‌ பொய்கைத்‌ தாமரை 


மலர்பொதி அவிழ்த்த உலகுதொழு மண்டிலம்‌ 


வேந்துதலை பனிப்ப ஏந்துவாட்‌ செழியன்‌ 
ஒங்குயர்‌ கூடல்‌ ஊர்துயி லெடுப்ப 
நுதல்விழி நாட்டத்‌ திறையோன்‌ கோயிலும்‌ 
உவணச்‌ சேவ லுயர்த்தோன்‌ நியமமும்‌ 
மேழிவல னுயர்த்த வெள்ளை நகரமும்‌ 


170 


175 


180 


185 


190 


195 


18 


கோழிச்‌ சேவற்‌ கொடியோன்‌ கோட்டமும்‌ 
அறத்துறை விளங்கிய அறவோர்‌ பள்ளியும்‌ 
மறத்துறை விளங்கிய மன்னவன்‌ கோயிலும்‌ 
வால்வெண்‌ சங்கொடூ வகைபெற்‌ றோங்கிய 
காலை முரசங்‌ கனைகுரல்‌ இயம்பக்‌ 
கோவலன்‌ சென்று கொள்கையி னிருந்த 
காவுந்தி ஐயையைக்‌ கைதொழு தேத்தி 
நெறியின்‌ நீங்கியோர்‌ நீர்மையே னாகி 
நறுமலர்‌ மேனி நடுங்குதுய ரெய்த 

அறியாத்‌ தேயத்‌ தாரிடை யுழந்து 

சிறுமை யுற்றேன்‌ செய்தவத்‌ தீர்யான்‌ 
தொன்னகர்‌ மருங்கின்‌ மன்னர்‌ பின்னோர்க்கு 
என்னிலை யுணர்த்தி யான்வருங்‌ காறும்‌ 
பாதக்‌ காப்பினள்‌ பைந்தொடி யாகலின்‌ 

ஏத முண்டோ அடிக ளீங்‌ கென்றலும்‌ 
கவுந்தி கூறுங்‌ காதலி தன்னொடு 

தவந்தீர்‌ மருங்கின்‌ தனித்துயர்‌ உழந்தோய்‌ 
மறத்துறை நீங்குமின்‌ வல்வினை யூட்டுமென்‌ 
றறந்துறை மாக்கள்‌ திறத்திற்‌ சாற்றி 
நாக்கடிப்‌ பாக வாய்ப்பறை யறையினும்‌ 
யாப்பறை மாக்கள்‌ இயல்பிற்‌ கொள்ளார்‌ 
தீதுடை வெவ்வினை யுருத்த காலைப்‌ 
பேதைமை கந்தாப்‌ பெரும்பே துறுவர்‌ 
ஒய்யா வினைப்பயன்‌ உண்ணுங்‌ காலைக்‌ 
கையாறு கொள்ளார்‌ கற்றறி மாக்கள்‌ 
பிரிதல்‌ துன்பமும்‌ புணர்தல்‌ துன்பமும்‌ 
உருவி லாளன்‌ ஒறுக்குந்‌ துன்பமும்‌ 
புரிகுழல்‌ மாதர்ப்‌ புணந்தோர்க்‌ கல்லது 
ஒருதனி வாழ்க்கை உரவோர்க்‌ கில்லை 
பெண்டிரும்‌ உண்டியும்‌ இன்ப மென்றுலகிற்‌ 
கொண்டோ ருறூஉங்‌ கொள்ளாத்‌ துன்பம்‌ 
கண்டன ராகிக்‌ கடவுளர்‌ வரைந்த 

காமஞ்‌ சார்பாக்‌ காதலின்‌ உழந்தாங்கு 
ஏமஞ்‌ சாரா இடும்பை எய்தினர்‌ 

இன்றே யல்லால்‌ இறந்தோர்‌ பலரால்‌ 
தொன்று படவரூஉந்‌ தொன்மைத்‌ தாதலின்‌ 
தாதை ஏவலின்‌ மாதுடன்‌ போகிக்‌ 

காதலி நீங்கக்‌ கடூந்துய ௬ுழந்தோன்‌ 

வேத முதல்வற்‌ பயந்தோ னென்பது 

நீயறிந்‌ திலையோ நெடுமொழி யன்றோ 
வல்லா டாயத்து மண்ணர சிழந்து 
மெல்லியல்‌ தன்னுடன்‌ வெங்கா னடைந்தோன்‌ 
காதலிற்‌ பிரிந்தோ னல்லன்‌ காதலி 
தீதொடூ படூஉஞ்‌ சிறுமைய எல்லள்‌ 
அடவிக்‌ கானகத்‌ தாயிழை தன்னை 
இடையிருள்‌ யாமத்‌ திட்டு நீக்கியது 


20 


22 


30 


2 


40 


45 


50 


no 


19 


வல்வினை யன்றோ மடந்தைதன்‌ பிழையெனச்‌ 
சொல்லலும்‌ உண்டேற்‌ சொல்லா யோநீ 
அனையையும்‌ அல்லை ஆயிழை தன்னொடு 
பிரியா வாழ்க்கை பெற்றனை யன்றே 
வருந்தா தேகி மன்னவன்‌ கூடல்‌ 
பொருந்துழி யறிந்து போதீங்‌ கென்றலும்‌ 
இளைசூழ்‌ மிளையொடூ வளைவுடன்‌ கிடந்த 
இலங்குநீர்ப்‌ பரப்பின்‌ வலம்புண ரகழியில்‌ 
பெருங்கை யானை இனநிரை பெயரும்‌ 
சுருங்கை வீதி மருங்கிற்‌ போகிக்‌ 

கடிமதில்‌ வாயில்‌ காவலிற்‌ சிறந்த 
அடல்வாள்‌ யவனர்க்‌ கயிராது புக்காங்கு 
ஆயிரங்‌ கண்ணோன்‌ அருங்கலச்‌ செப்பு 
வாய்திறந்‌ தன்ன மதிலக வரைப்பில்‌ 
குடகாற்‌ றெறிந்து கொடுநுடங்கு மறுகின்‌ 
கடைகழி மகளிர்‌ காதலஞ்‌ செல்வரொடு 
வருபுனல்‌ வையை மருதோங்கு முன்றுறை 
விரிபூந்‌ துருத்தி வெண்மண லடைகரை 
ஓங்குநீர்‌ மாடமொடூ நாவா யியக்கிப்‌ 
பூம்புணை தழீ இப்‌ புனலாட்‌ டமர்ந்து 
தண்ணறு முல்லையுந்‌ தாழ்நீர்க்‌ குவளையும்‌ 
கண்ணவிழ்‌ நெய்தலுங்‌ கதுப்புற அடைச்சி 
வெண்பூ மல்லிகை விரியலொடூ தொடர்ந்த 
தண்செங்‌ கழுநீர்த்‌ தாதுவிரி பிணையல்‌ 
கொற்கையம்‌ பெருந்துறை முத்தொடு பூண்டு 
தெக்கண மலயச்‌ செழுஞ்சே நாடிப்‌ 
பொற்கொடி மூதூர்ப்‌ பொழிலாட்‌ டமர்ந்தாங்கு 
எற்படு பொழுதின்‌ இளநிலா முன்றில்‌ 
தாழ்தரு கோலந்‌ தகை பாராட்ட 

வீழ்பூஞ்‌ சேக்கை மேலினி திருந்தாங்கு 
அரத்தப்‌ பூம்பட்‌ டரைமிசை யுடீஇக்‌ 
குரற்றலைக்‌ கூந்தற்‌ குடசம்‌ பொருந்திச்‌ 
சிறுமலைச்‌ சிலம்பின்‌ செங்கூ தாளமொடுூ 
நறுமலர்க்‌ குறிஞ்சி நாண்மலர்‌ வேய்ந்து 
குங்கும வருணங்‌ கொங்கையி னிழைத்துச்‌ 
செங்கொடூ வேரிச்‌ செழும்பூம்‌ பிணையல்‌ 
சிந்துரச்‌ சுண்ணஞ்‌ சேர்ந்த மேனியில்‌ 
அந்துகிர்க்‌ கோவை அணியொடு பூண்டூ 
மலைச்சிற கரிந்த வச்சிர வேந்தற்குக்‌ 
கலிகெழு கூடற்‌ செவ்வணி காட்டக்‌ 

காரர சாளன்‌ வாடையொடூ வரூஉம்‌ 

கால மன்றியும்‌ நூலோர்‌ சிறப்பின்‌ 
முகில்தோய்‌ மாடத்‌ தகில்தரு விறகின்‌ 
மடவரல்‌ மகளிர்‌ தடவுநெருப்‌ பமர்ந்து 
நறுஞ்சாந்‌ தகலத்து நம்பியர்‌ தம்மொடு 
குறுங்கண்‌ அடைக்கும்‌ கூதிர்க்‌ காலையும்‌ 


60 


65 


70 


i 


80 


85 


90 


93 


100 


20 


வளமனை மகளிரும்‌ மைந்தரும்‌ விரும்பி 
இளநிலா முன்றிலின்‌ இளவெயில்‌ நுகர 
விரிகதிர்‌ மண்டிலந்‌ தெற்கேர்பு வெண்மழை 
அரிதில்‌ தோன்றும்‌ அச்சிரக்‌ காலையும்‌ 
ஆங்க தன்றியும்‌ ஓங்கிரும்‌ பரப்பின்‌ 

வங்க ஈட்டத்துத்‌ தொண்டியோ ரிட்ட 
அகிலும்‌ துகிலும்‌ ஆரமும்‌ வாசமும்‌ 
தொகுகருப்‌ பூரமுஞ்‌ சுமந்துடன்‌ வந்த 
கொண்டலொடு புகுந்து கோமகன்‌ கூடல்‌ 
வெங்கண்‌ நெடுவேள்‌ வில்விழாக்‌ காணும்‌ 
பங்குனி முயக்கத்துப்‌ பனியர சியாண்டூுளன்‌ 
கோதை மாதவி கொழுங்கொடி யெடுப்பக்‌ 
காவும்‌ கானமும்‌ கடிமல ரேந்தத்‌ 

தென்னவன்‌ பொதியில்‌ தென்றலொடு புகுந்து 
மன்னவன்‌ கூடல்‌ மகிழ்துணை தழூஉம்‌ 
இன்னிள வேனில்‌ யாண்டுளன்‌ கொல்லென்று 
உருவக்‌ கொடியோ ருடைப்பெருங்‌ கொழுநரொடு 
பருவ மெண்ணும்‌ படர்தீர்‌ காலைக்‌ 

கன்றம ராயமொடூ களிற்றினம்‌ நடுங்க 
என்றூழ்‌ நின்ற குன்றுகெழு நன்னாட்டுக்‌ 
காடுதீப்‌ பிறப்பக்‌ கனையெரி பொத்திக்‌ 
கோடையொடு புகுந்து கூட லாண்ட 
வேனில்‌ வேந்தன்‌ வேற்றுப்புலம்‌ படர 

ஓசனிக்‌ கின்ற உறுவெயிற்‌ கடைநாள்‌ 
வையமுஞ்‌ சிவிகையும்‌ மணிக்கால்‌ அமளியும்‌ 
உய்யா னத்தின்‌ உறுதுணை மகிழ்ச்சியும்‌ 
சாமரைக்‌ கவரியுந்‌ தமனிய அடைப்பையும்‌ 
கூர்நுனை வாளுங்‌ கோமகன்‌ கொடுப்பப்‌ 
பெற்ற செல்வம்‌ பிறழா வாழ்க்கைப்‌ 
பொற்றொடி மடந்தையர்‌ புதுமணம்‌ புணர்ந்து 
செம்பொன்‌ வள்ளத்துச்‌ சிலதிய ரேந்திய 
அந்தீந்‌ தேறல்‌ மாந்தினர்‌ மயங்கிப்‌ 

பொறிவரி வண்டினம்‌ புல்லுவழி அன்றியும்‌ 
நறுமலர்‌ மாலையின்‌ வறிதிடங்‌ கடிந்தாங்கு 
இலவிதழ்ச்‌ செவ்வாய்‌ இளமுத்‌ தரும்பப்‌ 
புலவிக்‌ காலத்துப்‌ போற்றா துரைத்த 
காவியங்‌ கண்ணார்‌ கட்டுரை எட்டுக்கும்‌ 
நாவொடு நவிலா நகைபடு கிளவியும்‌ 
அஞ்செங்‌ கழுநீர்‌ அரும்பவிழ்த்‌ தன்ன 
செங்கயல்‌ நெடுங்கட்‌ செழுங்கடைப்‌ பூசலும்‌ 
கொலைவிற்‌ புருவத்துக்‌ கொழுங்கடை சுருளத்‌ 
திலகச்‌ சிறுநுதல்‌ அரும்பிய வியரும்‌ 

செவ்வி பார்க்குஞ்‌ செழுங்குடிச்‌ செல்வரொடு 
வையங்‌ காவலர்‌ மகிழ்தரும்‌ வீதியும்‌ 

சுடுமண்‌ ஏறா வடுநீங்கு சிறப்பின்‌ 

முடியர சொடுங்குங்‌ கடிமனை வாழ்க்கை 


105 


110 


115 


120 


125 


130 


135 


140 


145 


21 


வேத்தியல்‌ பொதுவியல்‌ எனவிரு திறத்து 
மாத்திரை யறிந்து மயங்கா மரபின்‌ 

ஆடலும்‌ வரியும்‌ பாணியுந்‌ தூக்கும்‌ 

கூடிய குயிலுவக்‌ கருவியும்‌ உணர்ந்து 
நால்வகை மரபின்‌ அவினயக்‌ களத்தினும்‌ 
ஏழ்வகை நிலத்தினும்‌ எய்திய விரிக்கும்‌ 
மலைப்பருஞ்‌ சிறப்பின்‌ தலைக்கோ லரிவையும்‌ 
வாரம்‌ பாடுந்‌ தோரிய மடந்தையும்‌ 


தலைப்பாட்டுக்‌ கூத்தியும்‌ இடைப்பட்டுக்‌ கூத்தியும்‌ 


நால்வேறு வகையின்‌ நயத்தகு மரபின்‌ 
எட்டூக்‌ கடைநிறுத்த ஆயிரத்‌ தெண்கழஞ்சு 
முட்டா வைகல்‌ முறைமையின்‌ வழாஅத்‌ 
தாக்கணங்‌ கனையார்‌ நோக்குவலைப்‌ பட்டாங்கு 
அரும்பெறல்‌ அறிவும்‌ பெரும்பிறி தாகத்‌ 
தவத்தோ ராயினுந்‌ தகைமலர்‌ வண்டின்‌ 
நகைப்பதம்‌ பார்க்கும்‌ இளையோ ராயினும்‌ 
காம விருந்தின்‌ மடவோ ராயினும்‌ 

ஏம்‌ வைகல்‌ இன்றுயில்‌ வதியும்‌ 

பண்ணுங்‌ கிளையும்‌ பழித்த தீஞ்சொல்‌ 
எண்ணெண்‌ கலையோர்‌ இருபெரு வீதியும்‌ 
வையமும்‌ பாண்டிலும்‌ மணித்தேர்க்‌ கொடுஞ்சியும்‌ 
மெய்புகு கவசமும்‌ வீழ்மணித்‌ தோட்டியும்‌ 
அதள்புனை அரணமும்‌ அரியா யோகமும்‌ 
வளைதரு குழியமும்‌ வால்வெண்‌ கவரியும்‌ 
ஏனப்‌ படமும்‌ கிடுகின்‌ படமும்‌ 

கானப்‌ படமும்‌ காழூன்று கடிகையும்‌ 
செம்பிற்‌ செய்நவும்‌ கஞ்சத்‌ தொழிலவும்‌ 
வம்பின்‌ முடிநவும்‌ மாலையிற்‌ புனைநவும்‌ 
வேதினத்‌ துப்பவும்‌ கோடூகடை தொழிலவும்‌ 
புகையவும்‌ சாந்தவும்‌ பூவிற்‌ புனைநவும்‌ 
வகைதெரி வறியா வளந்தலை மயங்கிய 
அரசுவிழை திருவின்‌ அங்காடி வீதியும்‌ 

காக பாதமும்‌ களங்கமும்‌ விந்துவும்‌ 
ஏகையும்‌ நீங்கி இயல்பிற்‌ குன்றா 

நூலவர்‌ நொடிந்த நுழைநுண்‌ கோடி 
நால்வகை வருணத்து நலங்கேழ்‌ ஒளியவும்‌ 
ஏகையும்‌ மாலையும்‌ இருளொடு துறந்த 
பாசார்‌ மேனிப்‌ பசுங்கதிர்‌ ஒளியவும்‌ 
பதுமமும்‌ நீலமும்‌ விந்தமும்‌ படிதமும்‌ 
விதிமுறை பிழையா விளங்கிய சாதியும்‌ 

பூச உருவின்‌ பொலந்தெளித்‌ தனையவும்‌ 
தீதறு கதிரொளித்‌ தெண்மட்‌ டூருவவும்‌ 
இருள்தெளித்‌ தனையவும்‌ இருவே றுருவவும்‌ 
ஒருமைத்‌ தோற்றத்‌ தைவேறு வனப்பின்‌ 
இலங்குகதிர்‌ விடூடம்‌ நலங்கெழு மணிகளும்‌ 
காற்றினும்‌ மண்ணினும்‌ கல்லினும்‌ நீரினும்‌ 


150 


155 


160 


165 


170 


175 


180 


185 


190 


22 


தோற்றிய குற்றந்‌ துகளறத்‌ துணிந்தவும்‌ 
சந்திர குருவே அங்காரக னென 

வந்த நீர்மைய வட்டத்‌ தொகுதியும்‌ 

கருப்பத்‌ துளையவும்‌ கல்லிடை முடங்கலும்‌ 
திருக்கு நீங்கிய செங்கொடி வல்லியும்‌ 
வகைதெரி மாக்கள்‌ தொகைபெற்‌ றோங்கிப்‌ 
பகைதெறல்‌ அறியாப்‌ பயங்கெழு வீதியும்‌ 
சாத ரூபம்‌ கிளிச்சிறை ஆடகம்‌ 

சாம்பூ நதமென ஓங்கிய கொள்கையின்‌ 
பொலந்தெரி மாக்கள்‌ கலங்கஞ ரொழித்தாங்கு 
இலங்குகொடி யெடுக்கும்‌ நலங்கிளர்‌ வீதியும்‌ 
நூலினும்‌ மயிரினும்‌ நுழைநூற்‌ பட்டினும்‌ 
பால்வகை தெரியாப்‌ பன்னூ றடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதியும்‌ 
நிறைக்கோல்‌ துலாத்தர்‌ பறைக்கட்‌ பராரையர்‌ 
அம்பண வளவையர்‌ எங்கணுந்‌ திரிதரக்‌ 

கால மன்றியும்‌ கருங்கறி மூடையொடூ 

கூலங்‌ குவித்த கூல வீதியும்‌ 

பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும்‌ 
அந்தியும்‌ சதுக்கமும்‌ ஆவண வீதியும்‌ 
மன்றமும்‌ கவலையும்‌ மறுகும்‌ திரிந்து 
விசும்பகடு திருகிய வெங்கதிர்‌ நுழையாப்‌ 
பசுங்கொடிப்‌ படாகைப்‌ பந்தர்‌ நீழல்‌ 
காவலன்‌ பேரூர்‌ கண்டுமகிழ்‌ வெய்திக்‌ 


கோவலன்‌ பெயர்ந்தனன்‌ கொடிமதிற்‌ புறத்தென்‌. 


15. அடைக்கலக்‌ காதை 


நிலந்தரு திருவின்‌ நிழல்வாய்‌ நேமி 
கடம்பூண்‌ டூருட்டும்‌ கெளரியர்‌ பெருஞ்சீர்க்‌ 
கோலின்‌ செம்மையும்‌ குடையின்‌ தண்மையும்‌ 
வேலின்‌ கொற்றமும்‌ விளங்கிய கொள்கைப்‌ 
பதியெழு வறியாப்‌ பண்புமேம்‌ பட்ட 

மதுரை மூதூர்‌ மாநகர்‌ கண்டாங்கு 

அறந்தரு நெஞ்சின்‌ அறவோர்‌ பல்கிய 
புறஞ்சிறை மூதூர்ப்‌ பொழிலிடம்‌ புகுந்து 
தீதுதீர்‌ மதுரையும்‌ தென்னவன்‌ கொற்றமும்‌ 
மாதவத்‌ தாட்டிக்குக்‌ கோவலன்‌ கூறுழித்‌ 
தாழ்நீர்‌ வேலித்‌ தலைச்‌ செங்கானத்து 
நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை 
மாமறை முதல்வன்‌ மாடலன்‌ என்போன்‌ 
மாதவ முனிவன்‌ மலைவலங்‌ கொண்டு 
குமரியம்‌ பெருந்துறை கொள்கையிற்‌ படிந்து 
தமர்முதற்‌ பெயர்வோன்‌ தாழ்பொழி லாங்கண்‌ 
வகுந்துசெல்‌ வருத்தத்து வான்றுயர்‌ நீங்கக்‌ 
கவுந்தி இடவயிற்‌ புகுந்தோன்‌ தன்னைக்‌ 


195 


200 


205 


210 


215 


ந 


கோவலன்‌ சென்று சேவடி வணங்க 

நாவ லந்தணன்‌ தானவின்‌ றுரைப்போன்‌ 
வேந்துறு சிறப்பின்‌ விழுச்சீ ரெய்திய 
மாந்தளிர்‌ மேனி மாதவி மடந்தை 
பால்வாய்க்‌ குழவி பயந்தன ளெடுத்து 

வாலா மைந்நாள்‌ நீங்கிய பின்னர்‌ 

மாமுது கணிகையர்‌ மாதவி மகட்கு 

நாம நல்லுரை நாட்டுது மென்று 

தாமின்‌ புறூஉந்‌ தகைமொழி கேட்‌ டாங்கு 
இடையிருள்‌ யாமத்‌ தெறிதிரைப்‌ பெருங்கடல்‌ 
உடைகலப்‌ பட்ட எங்கோன்‌ முன்னாள்‌ 
புண்ணிய தானம்‌ புரிந்தோ னாகலின்‌ 
நண்ணுவழி இன்றி நாள்சில நீந்த 

இந்திரன்‌ ஏவலின்‌ ஈங்கு வாழ்வேன்‌ 
வந்தேன்‌ அஞ்சல்‌ மணிமே கலையான்‌ 
உன்பெருந்‌ தானத்‌ துறுதி யொழியாது 
துன்ப நீங்கித்‌ துயர்க்கட லொழிகென 
விஞ்சையிற்‌ பெயர்த்து விழுமந்‌ தீர்த்த 
எங்குல தெய்வப்‌ பெயரீங்‌ கிடுகென 
அணிமே கலையார்‌ ஆயிரங்‌ கணிகையர்‌ 
மணிமே கலையென வாழ்த்திய ஞான்று 
மங்கல மடந்தை மாதவி தன்னொடு 
செம்பொன்‌ மாரி செங்கையிற்‌ பொழிய 
ஞான நன்னெறி நல்வரம்‌ பாயோன்‌ 

தானங்‌ கொள்ளுந்‌ தகைமையின்‌ வருவோன்‌ 
தளர்ந்த நடையில்‌ தண்டுகா லூன்றி 
வளைந்த யாக்கை மறையோன்‌ றன்னைப்‌ 
பாகுகழிந்‌ தியாங்கணும்‌ பறைபட வரூஉம்‌ 
வேக யானை வெம்மையிற்‌ கைக்கொள 
ஓய்யெனத்‌ தெழித்தாங்‌ குயர்பிறப்‌ பாளனைக்‌ 
கையகத்‌ தொழித்ததன்‌ கையகம்‌ புக்குப்‌ 
பொய்பொரு முடங்குகை வெண்கோட்‌ டடங்கி 
மையிருங்‌ குன்றின்‌ விஞ்சையன்‌ ஏய்ப்பப்‌ 
பிடர்த்தலை இருந்து பெருஞ்சினம்‌ பிறழாக்‌ 
கடக்களி றடக்கிய கருணை மறவ 

பிள்ளை நகுலம்‌ பெரும்பிறி தாக 

எள்ளிய மனையோள்‌ இனைந்துபின்‌ செல்ல 
வடதிசைப்‌ பெயரும்‌ மாமறை யாளன்‌ 

கடவ தன்றுநின்‌ கைத்தூண்‌ வாழ்க்கை 
வடமொழி வாசகஞ்‌ செய்த நல்லேடு 
கடனறி மாந்தர்‌ கைந்நீ கொடுக்‌ கெனப்‌ 
ப்டிகைத்‌ தெருவிற்‌ பெருங்குடி வாணிகர்‌ 
மாட மறுகின்‌ மனைதொறு மறுகிக்‌ 

கருமக்‌ கழிபலங்‌ கொண்மி னோவெனும்‌ 
அருமறை யாட்டியை அணுகக்‌ கூஉய்‌ 
யாதுநீ யுற்ற இடர்‌ தென்னென 


20 


25 


30 


30 


40 


45 


50 


22 


60 


24 


மாதர்தா னுற்ற வான்துயர்‌ செப்பி 

இப்பொரு ளெழுதிய இதழிது வாங்கிக்‌ 
கைப்பொருள்‌ தந்தென்‌ கடுந்துயர்‌ களைகென 
அஞ்சல்‌ உன்றன்‌ அருந்துயர்‌ களைகேன்‌ 
நெஞ்சுறு துயரம்‌ நீங்குக என்றாங்கு 
ஓத்துடை அந்தணர்‌ உரைநூற்‌ கிடக்கையில்‌ 
தீத்திறம்‌ புரிந்தோள்‌ செய்துயர்‌ நீங்கத்‌ 
தானஞ்‌ செய்‌ தவள்‌ தன்றுயர்‌ நீக்கிக்‌ 

கானம்‌ போன கணவனைக்‌ கூட்டி 

ஒல்காச்‌ செல்வத்‌ துறுபொருள்‌ கொடுத்து 
நல்வழிப்‌ படுத்த செல்லாச்‌ செல்வ 

பத்தினி யொருத்தி படிற்றுரை எய்த 

மற்றவள்‌ கணவற்கு வறியோன்‌ ஒருவன்‌ 
அறியாக்‌ கரி பொய்த்‌ தறைந்துணும்‌ பூதத்துக்‌ 
கறைகெழு பாசத்துக்‌ கையகப்‌ படலும்‌ 
பட்டோன்‌ றவ்வை படுதுயர்‌ கண்டு 

கட்டிய பாசத்துக்‌ கடிதுசென்‌ றெய்தி 
என்னுயிர்‌ கொண்டீங்‌ கிவனுயிர்‌ தாவென 
நன்னெடும்‌ பூதம்‌ நல்கா தாகி 

நரக னுயிர்க்கு நல்லுயிர்‌ கொண்டு 

பரகதி யிழக்கும்‌ பண்பீங்‌ கில்லை 

ஒழிக நின்‌ கருத்தென உயிர்முன்‌ புடைப்ப 
அழிதரு முள்ளத்‌ தவளொடும்‌ போந்தவன்‌ 
சுற்றத்‌ தோர்க்கும்‌ தொடர்புறு கிளைகட்கும்‌ 
பற்றிய கிளைஞரின்‌ பசிப்பிணி யறுத்துப்‌ 
பல்லாண்டு புரந்த இல்லோர்‌ செம்மல்‌ 
இம்மைச்‌ செய்தன யானறி நல்வினை 
உம்மைப்‌ பயன்கொல்‌ ஒருதனி யுழந்தித்‌ 
திருத்தகு மாமணிக்‌ கொழுந்துடன்‌ போந்தது 
விருத்தகோ பால நீயென வினவக்‌ 
கோவலன்‌ கூறுமோர்‌ குறுமகன்‌ தன்னால்‌ 
காவல்‌ வேந்தன்‌ கடிநகர்‌ தன்னில்‌ 

நாறைங்‌ கூந்தல்‌ நடுங்குதுய ரெய்தக்‌ 
கூறைகோட்‌ பட்டுக்‌ கோட்டுமா ஊரவும்‌ 
அணித்தகு புரிகுழ லாயிழை தன்னொடும்‌ 
பிணிப்பறுத்‌ தோர்தம்‌ பெற்றி யெய்தவும்‌ 
மாமலர்‌ வாளி வறுநிலத்‌ தெறிந்து 

காமக்‌ கடவுள்‌ கையற்‌ றேங்க 

அணிதிகழ்‌ போதி அறவோன்‌ றன்முன்‌ 
மணிமேகலையை மாதவி யளிப்பவும்‌ 
நனவுபோல நள்ளிருள்‌ யாமத்துக்‌ 

கனவு கண்டேன்‌ கடிதீங்‌ குறுமென 
அறத்துறை மாக்கட்‌ கல்ல திந்தப்‌ 

புறச்சிறை யிருக்கை பொருந்தா தாகலின்‌ 
அரைசர்‌ பின்னோர்‌ அகநகர்‌ மருங்கினின்‌ 
உரையிற்‌ கொள்வரிங்‌ கொழிகநின்‌ இருப்புக்‌ 


65 


70 


75 


80 


85 


90 


95 


100 


105 


110 


22 


காதலி தன்னொடூ கதிர்செல்‌ வதன்முன்‌ 
மாட மதுரை மாநகர்‌ புகுகென 

மாதவத்‌ தாட்டியும்‌ மாமறை முதல்வனும்‌ 
கோவலன்‌ றனக்குக்‌ கூறுங்‌ காலை 

அறம்புரி நெஞ்சின்‌ அறவோர்‌ பல்கிய 
புறஞ்சிறை மூதூர்ப்‌ பூங்கண்‌ இயக்கிக்குப்‌ 
பான்மடை கொடுத்துப்‌ பண்பிற்‌ பெயர்வோள்‌ 
ஆயர்‌ முதுமகள்‌ மாதரி என்போள்‌ 

காவுந்தி ஐயையைக்‌ கண்டடி தொழலும்‌ 
ஆகாத்‌ தோம்பி ஆப்பயன்‌ அளிக்கும்‌ 
கோவலர்‌ வாழ்க்கையோர்‌ கொடூம்பா டில்லை 
தீதிலள்‌ முதுமகள்‌ செவ்வியள்‌ அளியள்‌ 

மாதரி தன்னுடன்‌ மடந்தையை இருத்துதற்கு 
ஏதம்‌ இன்றென எண்ணின ளாகி 

மாதரி கேளிம்‌ மடந்தைதன்‌ கணவன்‌ 
தாதையைக்‌ கேட்கில்‌ தன்குல வாணர்‌ 
அரும்பொருள்‌ பெறுநரின்‌ விருந்தெதிர்‌ கொண்டு 
கருந்தடங்‌ கண்ணியொடு கடிமனைப்‌ படுத்துவர்‌ 
உடைப்பெருஞ்‌ செல்வர்‌ மனைப்புகு மளவும்‌ 
இடைக்குல மடந்தைக்‌ கடைக்கலந்‌ தந்தேன்‌ 
மங்கல மடந்தையை நன்னி ராட்டிச்‌ 
செங்கயல்‌ நெடுங்கண்‌ அஞ்சனந்‌ தீட்டித்‌ 
தேமென்‌ கூந்தற்‌ சின்மலர்‌ பெய்து 

தூமடி உடீஇத்‌ தொல்லோர்‌ சிறப்பின்‌ 
ஆயமும்‌ காவலும்‌ ஆயிழை தனக்குத்‌ 

தாயும்‌ நீயே யாகித்‌ தாங்கிங்கு 

என்னொடு போந்த இளங்கொடி நங்கைதன்‌ 
வண்ணச்‌ சீறடி மண்மகள்‌ அறிந்திலள்‌ 
கடுங்கதிர்‌ வெம்மையிற்‌ காதலன்‌ றனக்கு 
நடூங்குதுய ரெய்தி நாப்புலர வாடித்‌ 
தன்துயர்காணாத்‌ தகைசால்‌ பூங்கொடி 
இன்துணை மகளிர்க்‌ கின்றியமையாக்‌ 
கற்புக்‌ கடம்பூண்ட இத்தெய்வ மல்லது 
பொற்புடைத்‌ தெய்வம்‌ யாங்கண்‌ டிலமால்‌ 
வானம்‌ பொய்யாது வளம்பிழைப்‌ பறியாது 
நீணில வேந்தர்‌ கொற்றம்‌ சிதையாது 
பத்தினிப்‌ பெண்டிர்‌ இருந்தநா டென்னும்‌ 
அத்தகு நல்லுரை அறியா யோநீ 

தவத்தோர்‌ அடக்கலம்‌ தான்சிறி தாயினும்‌ 
மிகப்பே ரின்பம்‌ தருமது கேளாய்‌ 

காவிரிப்‌ படப்பைப்‌ பட்டினந்‌ தன்னுள்‌ 

பூவிரி பிண்டிப்‌ பொதுநீங்கு திருநிழல்‌ 
உலக நோன்பிகள்‌ ஒருங்குடன்‌ இட்ட 
இலகொளிச்‌ சிலாதல மேலிருந்‌ தருளித்‌ 
தருமஞ்‌ சாற்றுஞ்‌ சாரணர்‌ தம்முன்‌ 

திருவில்‌ இட்டுத்‌ திகழ்தரு மேனியன்‌ 


115 


120 


125 


130 


135 


140 


145 


150 


155 


26 


தாரன்‌ மாலையன்‌ தமனியப்‌ பூணினன்‌ 
பாரோர்‌ காணாப்‌ பலர்தொழு படிமையன்‌ 
கருவிரற்‌ குரங்கின்‌ கையொரு பாகத்துப்‌ 
பெருவிறல்‌ வானவன்‌ வந்துநின்‌ றோனைச்‌ 
சாவக ரெல்லாம்‌ சாரணர்த்‌ தொழுதீங்கு 
யாதிவன்‌ வரவென இறையோன்‌ கூறும்‌ 

எட்டி சாயலன்‌ இருந்தோன்‌ றனது 

பட்டினி நோன்பிகள்‌ பலர்புகு மனையிலோர்‌ 
மாதவ முதல்வனை மனைப்பெருங்‌ கிழத்தி 
ஏதம்‌ நீங்க எதிர்கொள்‌ அமயத்து 

ஊர்ச்சிறு குரங்கொன்‌ றொதுங்கிஉள்‌ புக்குப்‌ 
பாற்படு மாதவன்‌ பாதம்‌ பொருந்தி 
உண்டொழி மிச்சிலும்‌ உகுத்த நீரும்‌ 

தண்டா வேட்கையில்‌ தான்சிறி தருந்தி 
எதிர்முகம்‌ நோக்கிய இன்பச்‌ செவ்வியை 
அதிராக்‌ கொள்கை அறிவனும்‌ நயந்துநின்‌ 
மக்களின்‌ ஓம்பு மனைக்கிழத்‌ தீயென 
மிக்கோன்‌ கூறிய மெய்மொழி ஓம்பிக்‌ 

காதற்‌ குரங்கு கடைநா ளெய்தவும்‌ 

தானஞ்‌ செய்வுழி அதற்கொரு கூறு 

தீதறு கென்றே செய்தன ளாதலின்‌ 

மத்திம நன்னாட்டு வாரணந்‌ தன்னுள்‌ 

உத்தர கெளத்தற்‌ கொருமக னாகி 
உருவினும்‌ திருவினும்‌ உணர்வினுந்‌ தோன்றிப்‌ 
பெருவிறல்‌ தானம்‌ பலவுஞ்‌ செய்தாங்கு 
எண்ணால்‌ ஆண்டின்‌ இறந்தபிற்‌ பாடு 
விண்ணோர்‌ வடிவம்‌ பெற்றன னாதலின்‌ 
பெற்ற செல்வப்‌ பெரும்பய னெல்லாம்‌ 
தற்காத்‌ தளித்தோள்‌ தானச்‌ சிறப்பெனப்‌ 
பண்டைப்‌ பிறப்பிற்‌ குரங்கின்‌ சிறுகை 
கொண்டொரு பாகத்துக்‌ கொள்கையிற்‌ புணர்ந்த 
சாயலன்‌ மனைவி தானந்‌ தன்னால்‌ 

ஆயினன்‌ இவ்வடிவு அறிமி னோவெனச்‌ 
சாவகர்க்‌ கெல்லாம்‌ சாற்றினன்‌ காட்டத்‌ 
தேவ குமரன்‌ தோன்றினன்‌ என்றலும்‌ 

சாரணர்‌ கூறிய தகைசால்‌ நன்மொழி 
ஆரணங்‌ காக அறந்தலைப்‌ பட்டோர்‌ 

அன்றப்‌ பதியுள்‌ அருந்தவ மாக்களும்‌ 
தன்தெறல்‌ வாழ்க்கைச்‌ சாவக மாக்களும்‌ 
இட்ட தானத்‌ தெட்டியும்‌ மனைவியும்‌ 

முட்டா இன்பத்து முடிவுல கெய்தினர்‌ 
கேட்டனை யாயினித்‌ தோட்டார்‌ குழலியொடு 
நீட்டித்‌ திராது நீபோ கென்றே 

கவுந்தி கூற உவந்தன ளேத்தி 

வளரிள வனமுலை வாங்கமைப்‌ பணைத்தோள்‌ 
முளையிள வெண்பல்‌ முதுக்குறை நங்கையொடூ 


160 


165 


170 


175 


180 


185 


190 


195 


200 


ம்‌ 


28 


சென்ற ஞாயிற்றுச்‌ செல்சுடர்‌ அமயத்துக்‌ 

கன்றுதேர்‌ ஆவின்‌ கனைகுரல்‌ இயம்ப 

மறித்தோள்‌ நவியத்து உறிக்கா வாளரொடு 205 
செறிவளை ஆய்ச்சியர்‌ சிலர்‌ புறஞ்‌ சூழ 

மிளையும்‌ கிடங்கும்‌ வளைவிற்‌ பொறியும்‌ 

கருவிர லூகமும்‌ கல்லுமிழ்‌ கவணும்‌ 

பரிவுறு வெந்நெயும்‌ பாகடூ குழிசியும்‌ 

காய்பொன்‌ உலையும்‌ கல்லிடு கூடையும்‌ 210 
தூண்டிலும்‌ தொடக்கும்‌ ஆண்டலை அடுப்பும்‌ 

கவையும்‌ கழுவும்‌ புதையும்‌ புழையும்‌ 

ஐயவித்‌ துலாமும்‌ கைபெயர்‌ ஊசியும்‌ 

சென்றெறி சிரலும்‌ பன்றியும்‌ பணையும்‌ 

எழுவுஞ்‌ சீப்பும்‌ முழுவிறற்‌ கணையமும்‌ 212 
கோலும்‌ குந்தமும்‌ வேலும்‌ பிறவும்‌ 

ஞாயிலும்‌ சிறந்து நாட்கொடி நுடங்கும்‌ 

வாயில்‌ கழிந்துதன்‌ மனைபுக்‌ கனளால்‌ 

கோவலர்‌ மடந்தை கொள்கையிற்‌ புணர்ந்தென்‌. 


16. கொலைக்களக்‌ காதை 


அரும்பெறற்‌ பாவையை அடைக்கலம்‌ பெற்ற 

இரும்பே ௬வகையின்‌ இடைக்குல மடந்தை 

அளைவிலை யுணவின்‌ ஆய்ச்சியர்‌ தம்மொடு 

மிளைசூழ்‌ கோவலர்‌ இருக்கை யன்றிப்‌ 

பூவ லூட்டிய புனைமாண்‌ பந்தர்க்‌ 3 
காவற்‌ சிற்றிற்‌ கடிமனைப்‌ படுத்துச்‌ 

செறிவளை யாய்ச்சியர்‌ சிலருடன்‌ கூடி 

நறுமலர்க்‌ கோதையை நாணீ ராட்டிக்‌ 

கூடல்‌ மகளிர்‌ கோலங்‌ கொள்ளும்‌ 

ஆடகப்‌ பைம்பூ ணருவிலை யழிப்பச்‌ 10 
செய்யாக்‌ கோலமொடு வந்தீர்க்‌ கென்மகள்‌ 

ஐயை காணீ ரடித்தொழி லாட்டி 

பொன்னிற்‌ பொதிந்தேன்‌ புனைபூங்‌ கோதை 

என்னுடன்‌ நங்கையீங்‌ கிருக்கெனத்‌ தொழுது 

மாதவத்‌ தாட்டி வழித்துயர்‌ நீக்கி 15 
ஏத மில்லா இடந்தலைப்‌ படூத்தினள்‌ 

நோதக வுண்டோ நும்மக னார்க்கினிச்‌ 

சாவக நோன்பிக ளடிக ளாதலின்‌ 

நாத்தூண்‌ நங்கையொடு நாள்வழிப்‌ படூஉம்‌ 

அடிசி லாக்குதற்‌ கமைந்தநற்‌ கலங்கள்‌ 20 
நெடியா தளிமின்‌ நீரெனக்‌ கூற 

இடைக்குல மடந்தையர்‌ இயல்பிற்‌ குன்றா 

மடைக்கலந்‌ தன்னொடு மாண்புடை மரபிற்‌ 

கோளிப்‌ பாகற்‌ கொழுங்கனித்‌ திரள்காய்‌ 

வாள்வரிக்‌ கொடுங்காய்‌ மாதுளம்‌ பசுங்காய்‌ 25 
மாவின்‌ கனியொடு வாழைத்‌ தீங்கனி 


சாலி யரிசி தம்பாற்‌ பயனொடு 

கோல்வளை மாதே கொள்கெனக்‌ கொடுப்ப 
மெல்விரல்‌ சிவப்பப்‌ பல்வேறு பசுங்காய்‌ 
கொடூவாய்க்‌ குயத்து விடுவாய்‌ செய்யத்‌ 
திருமுகம்‌ வியர்த்தது செங்கண்‌ சேந்தன 
கரிபுற அட்டில்‌ கண்டனள்‌ பெயர 

வையெரி மூட்டிய ஐயை தன்னொடு 

கையறி மடைமையிற்‌ காதலற்‌ காக்கித்‌ 
தாலப்‌ புல்லின்‌ வால்வெண்‌ தோட்டூக்‌ 
கைவன்‌ மகடூஉக்‌ கவின்பெறப்‌ புனைந்த 
செய்வினைத்‌ தவிசிற்‌ செல்வன்‌ இருந்தபின்‌ 
கடிமல ரங்கையிற்‌ காதல னடிநீர்‌ 

சுடுமண்‌ மண்டையில்‌ தொழுதனள்‌ மாற்றி 
மண்ணக மடந்தையை மயக்கொழிப்‌ பனள்போல்‌ 
தண்ணீர்‌ தெளித்துத்‌ தன்கையால்‌ தடவிக்‌ 
குமரி வாழையின்‌ குருத்தகம்‌ விரித்தீங்கு 
அமுத முண்க அடிக ளீங்கென 

அரசர்‌ பின்னோர்க்‌ கருமறை மருங்கின்‌ 
உரிய வெல்லாம்‌ ஒருமுறை கழித்தாங்கு 
ஆயர்‌ பாடியின்‌ அசோதைபெற்‌ றெடூத்த 
பூவைப்‌ புதுமலர்‌ வண்ணன்‌ கொல்லோ 
நல்லமு துண்ணும்‌ நம்பி யீங்குப்‌ 

பல்வளைத்‌ தோளியும்‌ பண்டூநங்‌ குலத்துத்‌ 
தொழுனை யாற்றினுள்‌ தூமணி வண்ணனை 
விழுமந்‌ தீர்த்த விளக்குக்‌ கொல்லென 
ஐயையுந்‌ தவ்வையும்‌ விம்மிதம்‌ எய்திக்‌ 
கண்கொளா நமக்‌ கிவர்‌ காட்சி யீங்கென 
உண்டினி திருந்த உயர்பே ராளற்கு 
அம்மென்‌ திரையலோ டடைக்கா யீத்த 
மையீ ரோதியை வருகெனப்‌ பொருந்திக்‌ 
கல்லதர்‌ அத்தம்‌ கடக்க யாவதும்‌ 

வல்லுந கொல்லோ மடந்தைமெல்‌ லடியென 
வெம்முனை யருஞ்சுரம்‌ போந்ததற்‌ கிரங்கி 
எம்முது குரவர்‌ என்னுற்‌ றனர்கொல்‌ 

மாயங்‌ கொல்லோ வல்வினை கொல்லோ 
யானுளங்‌ கலங்கி யாவதும்‌ அறியேன்‌ 
வறுமொழி யாளரொடு வம்பப்‌ பரத்தரொடு 
குறுமொழி கோட்டி நெடுநகை புக்குப்‌ 
பொச்சாப்‌ புண்டு பொருளுரை யாளர்‌ 
நச்சுக்கொன்‌ றேற்கும்‌ நன்னெறி யுண்டோ 
இருமுது குரவ ரேவலும்‌ பிழைத்தேன்‌ 
சிறுமுதுக்‌ குறைவிக்குச்‌ சிறுமையுஞ்‌ செய்தேன்‌ 
வழுவெனும்‌ பாரேன்‌ மாநகர்‌ மருங்கீண்டு 
எழுகென எழுந்தாய்‌ என்செய்‌ தனையென 
அறவோர்க்‌ களித்தலும்‌ அந்தண ரோம்பலும்‌ 
துறவோர்க்‌ கெதிர்தலும்‌ தொல்லோர்‌ சிறப்பின்‌ 


30 


33 


40 


45 


50 


55 


60 


65 


70 


29 


விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னைநும்‌ 
பெருமக டன்னொடும்‌ பெரும்பெயர்த்‌ தலைத்தாள்‌ 
மன்பெருஞ்‌ சிறப்பின்‌ மாறிதிக்‌ கிழவன்‌ 
முந்தை நில்லா முனிவிகந்‌ தனனா 

அற்புளஞ்‌ சிறந்தாங்‌ கருண்மொழி அளைஇ 
எற்பா ராட்ட யானகத்‌ தொளித்த 

நோயும்‌ துன்பமும்‌ நொடிவது போலுமென்‌ 
வாயல்‌ முறுவற்கவர்‌ உள்ளகம்‌ வருந்தப்‌ 
போற்றா வொழுக்கம்‌ புரிந்தீர்‌ யாவதும்‌ 
மாற்றா உள்ள வாழ்க்கையே னாதலின்‌ 
ஏற்றெழுந்‌ தனன்யான்‌ என்றவள்‌ கூறக்‌ 
குடிமுதற்‌ சுற்றமும்‌ குற்றிளை யோரும்‌ 
அடியோர்‌ பாங்கும்‌ ஆயமும்‌ நீங்கி 
நாணமும்‌ மடனும்‌ நல்லோ ரேத்தும்‌ 
பேணிய கற்பும்‌ பெருந்துணை யாக 
என்னொடு போந்தீங்‌ கென்றுயர்‌ களைந்த 
பொன்னே கொடியே புனைபூங்‌ கோதாய்‌ 
நாணின்‌ பாவாய்‌ நீணில விளக்கே 

கற்பின்‌ கொழுந்தே பொற்பின்‌ செல்வி 
சீறடிச்‌ சிலம்பி னொன்றுகொண்‌ டியான்போய்‌ 
மாறி வருவன்‌ மயங்கா தொழிகெனக்‌ 
கருங்கயல்‌ நெடுங்கட்‌ காதலி தன்னை 
ஒருங்குடன்‌ தழீஇ உழையோ ரில்லா 
ஒருதனி கண்டூதன்‌ உள்ளகம்‌ வெதும்பி 
வருபனி கரந்த கண்ண னாகிப்‌ 

பல்லான்‌ கோவல ரில்லம்‌ நீங்கி 

வல்லா நடையின்‌ மறுகிற்‌ செல்வோன்‌ 
இமிலே றெதிர்ந்த திழுக்கென அறியான்‌ 
தன்குலம்‌ அறியுந்‌ தகுதியன்‌ றாதலின்‌ 
தாதெரு மன்றந்‌ தானுடன்‌ கழிந்து 

மாதர்‌ வீதி மறுகிடை நடந்து 

ப்டிகைத்‌ தெருவிற்‌ பெயர்வோன்‌ ஆங்கண்‌ 
கண்ணுள்‌ வினைஞர்‌ கைவினை முற்றிய 
நுண்வினைக்‌ கொல்லர்‌ நூற்றுவர்‌ பின்வர 
மெய்ப்பை புக்கு விலங்குநடைச்‌ செலவின்‌ 
கைக்கோற்‌ கொல்லனைக்‌ கண்டன னாகித்‌ 
தென்னவன்‌ பெயரொடுூ சிறப்புப்‌ பெற்ற 
பொன்வினைக்‌ கொல்லன்‌ இவனெனப்‌ பொருந்திக்‌ 
காவலன்‌ றேவிக்‌ காவதோர்‌ காற்கணி 
நீவிலை யிடுதற்‌ காதி யோவென 

அடியேன்‌ அறியே னாயினும்‌ வேந்தர்‌ 
முடிமுதற்‌ கலன்கள்‌ சமைப்பேன்‌ யானெனக்‌ 
கூற்றத்‌ தூதன்‌ கைதொழு தேத்தப்‌ 
போற்றருஞ்‌ சிலம்பின்‌ பொதிவா யவிழ்த்தனன்‌ 
மத்தக மணியோடூ வயிரம்‌ கட்டிய 

பத்திக்‌ கேவணப்‌ பசும்பொற்‌ குடைச்சூற்‌ 


75 


80 


85 


90 


95 


100 


105 


110 


115 


30 


சித்திரச்‌ சிலம்பின்‌ செய்வினை யெல்லாம்‌ 


பொய்த்தொழிற்‌ கொல்லன்‌ புரிந்துடன்‌ நோக்கிக்‌ 


கோப்பெருந்‌ தேவிக்‌ கல்லதை இச்சிலம்பு 
யாப்புற வில்லை யெனமுன்‌ போந்து 
விறல்மிகு வேந்தற்கு விளம்பியான்‌ வரவென்‌ 
சிறுகுடி லங்கண்‌ இருமின்‌ நீரெனக்‌ 


கோவலன்‌ சென்றக்‌ குறுமக னிருக்கையோர்‌ 


தேவ கோட்டச்‌ சிறையகம்‌ புக்கபின்‌ 
கரந்தியான்‌ கொண்ட காலணி ஈங்குப்‌ 
பரந்து வெளிப்படா முன்னம்‌ மன்னற்குப்‌ 


புலம்பெயர்‌ புதுவனிற்‌ போக்குவன்‌ யானெனக்‌ 


கலங்கா வுள்ளம்‌ கரந்தனன்‌ செல்வோன்‌ 
கூடன்‌ மகளிர்‌ ஆடல்‌ தோற்றமும்‌ 

பாடற்‌ பகுதியும்‌ பண்ணின்‌ பயங்களும்‌ 
காவல னுள்ளம்‌ கவர்ந்தன என்றுதன்‌ 

ஊட லுள்ளம்‌ உள்கரந்‌ தொளித்துத்‌ 
தலைநோய்‌ வருத்தந்‌ தனமே லிட்டுக்‌ 
குலமுதல்‌ தேவி கூடா தேக 

மந்திரச்‌ சுற்றம்‌ நீங்கி மன்னவன்‌ 

சிந்தரி நெடூங்கட்‌ சிலதியர்‌ தம்மொடு 
கோப்பெருந்‌ தேவி கோயில்‌ நோக்கிக்‌ 
காப்புடை வாயிற்‌ கடைகாண்‌ அகவையின்‌ 
வீழ்ந்தனன்‌ கிடந்து தாழ்ந்துபல ஏத்திக்‌ 
கன்னக மின்றியும்‌ கவைக்கோ லின்றியும்‌ 
துன்னிய மந்திரந்‌ துணையெனக்‌ கொண்டு 
வாயி லாளரை மயக்குதுயி லுறுத்துக்‌ 
கோயிற்‌ சிலம்பு கொண்ட கள்வன்‌ 
கல்லென்‌ பேரூர்க்‌ காவலர்க்‌ கரந்தென்‌ 
சில்லைச்‌ சிறுகுடி லகத்திருந்‌ தோனென 
வினைவிளை கால மாதலின்‌ யாவதும்‌ 
சினையலர்‌ வேம்பன்‌ தேரான்‌ ஆகி 
ஊர்காப்‌ பாளரைக்‌ கூவி ஈங்கென்‌ 
தாழ்பூங்‌ கோதை தன்காற்‌ சிலம்பு 
கன்றிய கள்வன்‌ கைய தாகில்‌ 

கொன்றச்‌ சிலம்பு கொணர்க ஈங்கெனக்‌ 
காவலன்‌ ஏவக்‌ கருந்தொழிற்‌ கொல்லனும்‌ 
ஏவ லுள்ளத்‌ தெண்ணியது முடித்தெனத்‌ 
தீவினை முதிர்வலைச்‌ சென்றுபட்‌ டிருந்த 
கோவலன்‌ றன்னைக்‌ குறுகின னாகி 
வலம்படு தானை மன்னவன்‌ ஏவச்‌ 

சிலம்பு காணிய வந்தோர்‌ இவரெனச்‌ 
செய்வினைச்‌ சிலம்பின்‌ செய்தி யெல்லாம்‌ 


120 


125 


130 


135 


140 


145 


150 


155 


160 


7 


பொய்வினைக்‌ கொல்லன்‌ புரிந்துடன்‌ காட்ட 
இலக்கண முறைமையின்‌ இருந்தோன்‌ ஈங்கிவன்‌ 
கொலைப்படூ மகனலன்‌ என்றுகூறும்‌ 

அருந்திறல்‌ மாக்களை அகநகைத்‌ துரைத்துக்‌ 


கருந்தொழிற்‌ கொல்லன்‌ காட்டின னுரைப்போன்‌ 
மந்திரம்‌ தெய்வம்‌ மருந்தே நிமித்தம்‌ 
தந்திரம்‌ இடனே காலம்‌ கருவியென்று 
எட்டூட னன்றே இழுக்குடை மரபிற்‌ 

கட்டுண்‌ மாக்கள்‌ துணையெனத்‌ திரிவது 
மருந்திற்‌ பட்டீ ராயின்‌ யாவரும்‌ 
பெரும்பெயர்‌ மன்னனிற்‌ பெருநவைப்‌ பட்டீர்‌ 
மந்திர நாவிடை வழுத்துவ ராயின்‌ 

இந்திர குமரரின்‌ யாங்காண்‌ குவமோ 
தெய்வத்‌ தோற்றம்‌ தெளிகுவ ராயின்‌ 
கையகத்‌ துறுபொருள்‌ காட்டியும்‌ பெயர்குவர்‌ 
மருந்தின்‌ நங்கண்‌ மயக்குவ ராயின்‌ 
இருந்தோம்‌ பெயரும்‌ இடனுமா ருண்டோ 
நிமித்தம்‌ வாய்த்திடி னல்ல தியாவதும்‌ 
புகற்கிலா அரும்பொருள்‌ வந்துகைப்‌ புகுதினும்‌ 
தந்திர கரணம்‌ எண்ணுவ ராயின்‌ 

இந்திரன்‌ மார்பத்‌ தாரமும்‌ எய்துவர்‌ 
இவ்விடம்‌ இப்பொருள்‌ கோடற்‌ கிடமெனின்‌ 
அவ்விடத்‌ தவரை யார்காண்‌ கிற்பார்‌ 

காலங்‌ கருதி அவர்பொருள்‌ கையுறின்‌ 
மேலோ ராயினும்‌ விலக்கலு முண்டோ 

கருவி கொண்டவர்‌ அரும்பொருள்‌ கையுறின்‌ 
இருநில மருங்கின்‌ யார்காண்‌ கிற்பார்‌ 
இரவே பகலே என்றிரண்‌ டில்லை 

கரவிடங்‌ கேட்பினோர்‌ புகலிட மில்லை 
தூதர்‌ கோலத்து வாயிலின்‌ இருந்து 

மாதர்‌ கோலத்து வல்லிருட்‌ புக்கு 

விளக்கு நிழலில்‌ துளக்கிலன்‌ சென்றாங்கு 
இளங்கோ வேந்தன்‌ துளங்கொளி ஆரம்‌ 
வெயிலிடு வயிரத்து மின்னின்‌ வாங்கத்‌ 
துயில்கண்‌ விழித்தோன்‌ தோளிற்‌ காணான்‌ 
உடைவாள்‌ உருவ உறைகை வாங்கி 
எறிதொறுஞ்‌ செறித்த இயல்பிற்‌ காற்றான்‌ 
மல்லிற்‌ காண மணித்தூண்‌ காட்டிக்‌ 
கல்வியிற்‌ பெயர்ந்த கள்வன்‌ றன்னைக்‌ 
கண்டோர்‌ உளரெனிற்‌ காட்டும்‌ ஈங்கிவர்க்‌ 
குண்டோ வுலகத்‌ தொப்போ ரென்றக்‌ 
கருந்தொழிற்‌ கொல்லன்‌ சொல்ல ஆங்கோர்‌ 
திருந்துவேற்‌ றடக்கை இளையோன்‌ கூறும்‌ 
நிலனகழ்‌ உளியன்‌ நீலத்‌ தானையன்‌ 
கலன்நசை வேட்கையிற்‌ கடும்புலி போன்று 
மாரி நடுநாள்‌ வல்லிருள்‌ மயக்கத்து 

ஊர்மடி கங்குல்‌ ஒருவன்‌ தோன்றக்‌ 

கைவாள்‌ உருவஎன்‌ கைவாள்‌ வாங்க 

எவ்வாய்‌ மருங்கினும்‌ யானவற்‌ கண்டிலேன்‌ 
அரிதிவர்‌ செய்தி அலைக்கும்‌ வேந்தனும்‌ 


165 


170 


175 


180 


185 


90 


195 


200 


205 


210 


32 


உரிய தொன்‌ றுரைமின்‌ உறுபடை யீரெனக்‌ 
கல்லாக்‌ களிமக னொருவன்‌ கையில்‌ 
வெள்வாள்‌ எறிந்தனன்‌ விலங்கூ டறுத்தது 
புண்ணுமிழ்‌ குருதி பொழிந்துடன்‌ பரப்ப 
மண்ணக மடந்தை வான்றுயர்‌ கூரக்‌ 
காவலன்‌ செங்கோல்‌ வளைஇய வீழ்ந்தனன்‌ 
கோவலன்‌ பண்டை ஊழ்வினை உருத்தென்‌. 


நேரிசை வெண்பா 


நண்ணும்‌ இருவினையும்‌ நண்ணுமின்கள்‌ நல்லறமே 
கண்ணகி தன்‌ கேள்வன்‌ காரணத்தான்‌-மண்ணில்‌ 


வளையாத செங்கோல்‌ வளைந்ததே பண்டை 
விளைவாகி வந்த வினை. 


17. ஆய்ச்சியர்‌ குரவை 


கயலெழுதிய இமயநெற்றியின்‌ 

அயலெழுதிய புலியும்வில்லும்‌ 

நாவலந்தண்‌ பொழின்மன்னர்‌ 

ஏவல்கேட்பப்‌ பாரரசாண்ட 

மாலை வெண்குடைப்‌ பாண்டியன்‌ கோயிலில்‌ 
காலை முரசங்‌ கனைகுர லியம்புமாகலின்‌ 
நெய்ம்முறை நமக்கின்‌ றாமென்று 

ஐயைதன்‌ மகளைக்‌ கூஉய்க்‌ 

கடைகயிறு மத்துங்‌ கொண்டு 
இடைமுதுமகள்‌ வந்துதோன்றுமன்‌; 


உரைப்பாட்டு மடை 


குடப்பால்‌ உறையா குவியிமில்‌ ஏற்றின்‌ 
மடக்கணீர்‌ சோரும்‌ வருவதொன்‌ றுண்டு; 


உறிநறு வெண்ணெய்‌ உருகா உருகும்‌ 
மறிதெறித்‌ தாடா வருவதொன்‌ றுண்டு; 


நான்முலை யாயம்‌ நடூங்குபு நின்றிரங்கும்‌ 
மான்மணி வீழும்‌ வருவதொன்‌ றுண்டு; 


கருப்பம்‌ 


குடத்துப்பா லுறையாமையும்‌ குவியிமி லேற்றின்‌ 


215 


32 


மடக்கண்ணீர்‌ சோர்தலும்‌ உறியில்‌ வெண்ணெ 
யுருகாமையும்‌ மறி முடங்கியாடாமையும்‌ மான்மணி 
நிலத்தற்று வீழ்தலும்‌ வருவதோர்‌ துன்பமுண்டென 
மகளை நோக்கி மனமயங்காதே மண்ணின்‌ 
மாதர்க்கணியாகிய கண்ணகியுந்தான்‌காண 
ஆயர்பாடியில்‌ எருமன்றத்து மாயவனுடன்‌ தம்முன்‌ ஆடிய 
வாலசரிதை நாடகங்களில்‌ வேல்‌ நெடுங்கண்‌ 
பிஞ்ஞையோ டாடிய குரவை யாடுதும்‌ யாமென்றாள்‌ 
கறவை கன்று துயர்‌ நீங்குகவெனவே; 


கொளு 


காரி கதனஞ்சான்‌ பாய்ந்தானைக்‌ காமுறுமிவ்‌ 
வேரி மலர்க்‌ கோதையாள்‌; 


கட்டு 


நெற்றிச்‌ செகிலை யடர்த்தாற்‌ குரியவிப்‌ 
பொற்றொடி மாதராள்‌ தோள்‌; 


மல்லல்‌ மழவிடை யூர்ந்தாற்‌ குரியளிம்‌ 
முல்லையம்‌ பூங்குழல்‌ தான்‌; 


நுண்பொறி வெள்ளை யடர்த்தாற்கே யாகுமிப்‌ 
பெண்கொடி மாதர்தன்‌ தோள்‌; 


பொற்பொறி வெள்ளை யடர்த்தார்க்கே யாகுமிந்‌ 
நற்கொடி மென்முலை தான்‌; 


வென்றி மழவிடை யூர்ந்தாற்‌ குரியளிக்‌ 
கொன்றையம்‌ பூங்குழ லாள்‌; 


தூநிற வெள்ளை அடர்த்தாற்‌ குரியளிப்‌ 
பூவைப்‌ புதுமல ராள்‌; 


எடூத்துக்‌ காட்டு 


ஆங்கு, 

தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்தார்‌ 
எழுவரிளங்‌ கோதை யார்‌ 

என்றுதன்‌ மகளை நோக்கித்‌ 
தொன்றுபடு முறையால்‌ நிறுத்தி 
இடையமுது மகளிவர்க்குப்‌ 
படைத்துக்கோட்‌ பெயரிடுவாள்‌ 
குடமுதல்‌ இடமுறை யாக்குரல்‌ துத்தம்‌ 
கைக்கிளை உழைஇளி விளரி தாரமென 


விரிதரு பூங்குழல்‌ வேண்டிய பெயரே; 


மாயவன்‌ என்றாள்‌ குரலை விறல்வெள்ளை 
ஆயவன்‌ என்றாள்‌ இளிதன்னை- ஆய்மகள்‌ 
பின்னையாம்‌ என்றாளோர்‌ துத்தத்தை மற்றையார்‌ 
முன்னையாம்‌ என்றாள்‌ முறை; 


மாயவன்‌ சீருளார்‌ பிஞ்ஜையுந்‌ தாரமும்‌ 
வால்வெள்ளை சீரார்‌ உழையும்‌ விளரியும்‌ 
கைக்கிளை பிஞ்ஞை இடத்தாள்‌ வலத்துளாள்‌ 
முத்தைக்கு நல்விளரி தான்‌; 


அவருள்‌, 

வண்டுழாய்‌ மாலையை மாயவன்‌ மேலிட்டுத்‌ 
தண்டாக்‌ குரவைதான்‌ உள்படுவாள்‌-கொண்டசீர்‌ 
வையம்‌ அளந்தான்றன்‌ மார்பின்‌ திருநோக்காப்‌ 
பெய்வளைக்‌ கையாள்நம்‌ பின்னைதா னாமென்றே 
ஐயென்றா ளாயர்‌ மகள்‌; 


கூத்துள்‌ படுதல்‌ 


அவர்‌ தாம்‌, 

செந்நிலை மண்டிலத்தாற்‌ கற்கடகக்‌ கைகோத்து 
அந்நிலையே யாடற்சீ ராய்ந்துளார்‌- முன்னைக்‌ 
குரற்கொடி தன்கிளையை நோக்கிப்‌ பரப்புற்ற 
கொல்லைப்‌ புனத்துக்‌ குருந்தொசித்தாற்‌ பாடுதும்‌ 
முல்லைத்தீம்‌ பாணி யென்றாள்‌; 

எனாக்‌, 

குரன்மந்த மாக இளிசம னாக 

வரன்முறையே துத்தம்‌ வலியா உரனிலா 

மந்தம்‌ விளரி பிடிப்பாள்‌ அவள்நட்பின்‌ 
பின்றையைப்‌ பாட்டெடுப்‌ பாள்‌; 


பாட்டு 


கன்று குணிலாக்‌ கனியுதிர்த்த மாயவன்‌ 
இன்றுநம்‌ ஆனுள்‌ வருமேல்‌ அவன்வாயில்‌ 
கொன்றையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ; 


பாம்பு கயிறாக்‌ கடல்கடைந்த மாயவன்‌ 
ஈங்குநம்‌ ஆனுள்‌ வருமேல்‌ அவன்வாயில்‌ 
ஆம்பலந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ; 


கொல்லையஞ்‌ சாரற்‌ குருந்தொசித்த மாயவன்‌ 
எல்லைநம்‌ ஆனுள்‌ வருமேல்‌ அவன்வாயில்‌ 
முல்லையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ; 


22 


தொழுனைத்‌ துறைவனோ டாடிய பின்னை 
அணிநிறம்‌ பாடுகேம்‌ யாம்‌; 


இறுமென்‌ சாயல்‌ நுடங்க நுடங்கி 

அறுவை யொளித்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌ 
அறுவை யொளித்தான்‌ அயர அயரும்‌ 
நறுமென்‌ சாயல்‌ முகமென்‌ கோயாம்‌; 


வஞ்சஞ்‌ செய்தான்‌ தொழுனைப்‌ புனலுள்‌ 
நெஞ்சங்‌ கவர்ந்தாள்‌ நிறையென்‌ கோயாம்‌ 
நெஞ்சங்‌ கவர்ந்தாள்‌ நிறையும்‌ வளையும்‌ 
வஞ்சஞ்‌ செய்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌; 


தையல்‌ கலையும்‌ வளையும்‌ இழந்தே 
கையி லொளித்தாள்‌ முகமென்‌ கோயாம்‌ 
கையி லொளித்தாள்‌ முகங்கண்‌ டழுங்கி 
மைய லுழந்தான்‌ வடிவென்‌ கோயாம்‌; 


ஒன்றன்‌ பகுதி 


கதிர்திகிரி யான்மறைத்த கடல்வண்ணன்‌ இடத்துளாள்‌ 
மதிபுரையு நறுமேனித்‌ தம்முனோன்‌ வலத்துளாள்‌ 
பொதியவிழ்‌ மலர்க்கூந்தற்‌ பிஞ்ஞைசீர்‌ புறங்காப்பார்‌ 
முதுமறைதேர்‌ நாரதனார்‌ முந்தைமுறை நரம்புளர்வார்‌; 


மயிலெருத்‌ துறழ்மேனி மாயவன்‌ வலத்துளாள்‌ 

பயிலிதழ்‌ மலர்மேனித்‌ தம்முனோன்‌ இடத்துளாள்‌ 
கயிலெருத்தம்‌ கோட்டியநம்‌ பின்னைசீர்‌ புறங்காப்பார்‌ 
குயிலுவருள்‌ நாரதனார்‌ கொளைபுணர்சீர்‌ நரம்புளர்வார்‌; 


ஆடுநர்ப்‌ புகழ்தல்‌ 
மாயவன்றம்‌ முன்னினொடும்‌ வரிவளைக்கைப்‌ பின்னையொடும்‌ 
கோவலர்தஞ்‌ சிறுமியர்கள்‌ குழற்கோதை புறஞ்சோர 


ஆய்வளைச்சீர்க்‌ கடிபெயர்த்திட்‌ டசொதையார்‌ தொழுதேத்தத்‌ 
தாதெருமன்‌ றத்தாடூங்‌ குரவையோ தகவுடைத்தே; 


எல்லாநாம்‌, 
புள்ளுர்‌ கடவுளைப்‌ போற்றுதும்‌ போற்றுதும்‌ 
உள்வரிப்‌ பாணியொன்‌ றுற்று; 


உள்வரி வாழ்த்து 
கோவா மலையாரம்‌ கோத்த கடலாரம்‌ 


தேவர்கோன்‌ பூணாரம்‌ தென்னர்கோன்‌ மார்பினவே 
தேவர்கோன்‌ பூணாரம்‌ பூண்டான்‌ செழுந்துவரைக்‌ 


36 


கோகுல மேய்த்துக்‌ குருந்தொசித்தா னென்பரால்‌; 


பொன்னிம௰யக்‌ கோட்டுப்‌ புலிபொறித்து மண்ணாண்டான்‌ 
மன்னன்‌ வளவன்‌ மதிற்புகார்‌ வாழ்வேந்தன்‌ 

மன்னன்‌ வளவன்‌ மதிற்புகார்‌ வாழ்வேந்தன்‌ 

பொன்னன்‌ திகிரிப்‌ பொருபடையா னென்பரால்‌; 

முந்நீரி னுள்புக்கு மூவாக்‌ கடம்பெறிந்தான்‌ 

மன்னர்கோச்‌ சேரன்‌ வளவஞ்சி வாழ்வேந்தன்‌ 
மன்னர்கோச்‌ சேரன்‌ வளவஞ்சி வாழ்வேந்தன்‌ 

கன்னவில்‌ தோளோச்சிக்‌ கடல்கடைந்தா னென்பரால்‌; 


முன்னிலைப்‌ பரவல்‌ 


வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கிக்‌ 


கடல்வண்ணன்‌ பண்டொருநாள்‌ கடல்வயிறு கலக்கினையே 


கலக்கியகை அசோதையார்‌ கடைகயிற்றாற்‌ கட்டூண்கை 
மலர்க்கமல உந்தியாய்‌ மாயமோ மருட்கைத்தே; 


அறுபொருள்‌ இவனென்றே அமரர்கணந்‌ தொழுதேத்த 
உறுபசியொன்‌ நின்றியே உலகடைய உண்டனையே 
உண்டவாய்‌ களவினான்‌ உறிவெண்ணெ யுண்டவாய்‌ 
வண்டூழாய்‌ மாலையாய்‌ மாயமோ மருட்கைத்தே; 


திரண்டமரர்‌ தொழுதேத்தும்‌ திருமால்நின்‌ செங்கமல 
இரண்டடியான்‌ மூவுலகும்‌ இருள்தீர நடந்தனையே 
நடந்தஅடி பஞ்சவர்க்குத்‌ தூதாக நடந்தஅடி 
மடங்கலாய்‌ மாறட்டாய்‌ மாயமோ மருட்கைத்தே; 


படர்க்கைப்‌ பரவல்‌ 


மூவுலகும்‌ ஈரடியான்‌ முறைநிரம்பா வகைமுடியத்‌ 
தாவியசே வடிசேப்பத்‌ தம்பியொடுங்‌ கான்போந்து 
சோவரணும்‌ போர்மடியத்‌ தொல்லிலங்கை கட்டழித்த 
சேவகன்சீர்‌ கேளாத செவி என்ன செவியே 
திருமால்சீர்‌ கேளாத செவி என்ன செவியே; 


பெரியவனை மாயவனைப்‌ பேருலக மெல்லாம்‌ 

விரிகமல உந்தியுடை விண்ணவனைக்‌ கண்ணும்‌ 
திருவடியும்‌ கையும்‌ திருவாயும்‌ செய்ய 

கரியவனைக்‌ காணாத கண்ணென்ண கண்ணே 
கண்ணிமைத்துக்‌ காண்பார்தம்‌ கண்ணென்ண கண்ணே; 


மடந்தாழு நெஞ்சத்துக்‌ கஞ்சனார்‌ வஞ்சம்‌ 
கடந்தானை நூற்றுவர்பால்‌ நாற்றிசையும்‌ போற்றப்‌ 
படர்ந்தா ரணமுழங்கப்‌ பஞ்சவர்க்குத்‌ தூது 


31 


நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே 
நாராயணா வென்னா நாவென்ன நாவே; 


என்றியாம்‌, 

கோத்த குரவையுள்‌ ஏத்திய தெய்வநம்‌ 
ஆத்தலைப்‌ பட்ட துயர்தீர்க்க வேத்தர்‌ 

மருள வைகல்‌ வைகல்‌ மாறட்டு 

வெற்றி விளைப்பது மன்னோ கொற்றத்து 
இடிப்படை வானவன்‌ முடித்தலை யுடைத்த 
தொடித்தோட்‌ டென்னவன்‌ கடிப்பிகு முரசே. 


18. துன்ப மாலை 


ஆங்கு, 

ஆயர்‌ முதுமகள்‌ ஆடிய சாயலாள்‌ 

பூவும்‌ புகையும்‌ புனைசாந்துங்‌ கண்ணியும்‌ 
நீடுநீர்‌ வையை நெடூமா லடியேத்தத்‌ 
தூவித்‌ துறைபடியப்‌ போயினாள்‌ மேவிக்‌ 
குரவை முடிவிலோர்‌ ஊரரவங்‌ கேட்டு 
விரைவொடூ வந்தாள்‌ உளள்‌; 


அவள்தான்‌, 
சொல்லாடாள்‌ சொல்லாடாள்‌ நின்றாள்‌அந்‌ நங்கைக்குச்‌ 
சொல்லாடூம்‌ சொல்லாடுந்‌ தான்‌; 


எல்லாவோ, 

காதலற்‌ காண்கிலேன்‌ கலங்கிநோய்‌ கைம்மிகும்‌ 
ஊதுலை தோற்க உயிர்க்கும்‌என்‌ நெஞ்சன்றே 
ஊதுலை தோற்க உயிர்க்கும்‌என்‌ நெஞ்சாயின்‌ 
ஏதிலார்‌ சொன்ன தெவன்வாழி யோதோழீ; 


நண்பகற்‌ போதே நடுக்குநோய்‌ கைம்மிகும்‌ 
அன்பனைக்‌ காணாது அலவும்‌என்‌ நெஞ்சன்றே 
அன்பனைக்‌ காணாது அலவும்‌என்‌ நெஞ்சாயின்‌ 
மன்பதை சொன்ன தெவன்வாழி யோதோழீ; 


தஞ்சமோ தோழீ தலைவன்‌ வரக்காணேன்‌ 

வஞ்சமோ உண்டு மயங்கும்‌என்‌ நெஞ்சன்றே 
வஞ்சமோ உண்டு மயங்கும்‌என்‌ நெஞ்சாயின்‌ 
எஞ்சலார்‌ சொன்ன தெவன்வாழி யோதோழ்‌; 


சொன்னது:- 

அரைசுறை கோயில்‌ அணியார்‌ ஜெகிழம்‌ 
கரையாமல்‌ வாங்கிய கள்வனாம்‌ என்றே 
கரையாமல்‌ வாங்கிய கள்வனாம்‌ என்றே 
குரைகழல்‌ மாக்கள்‌ கொலைகுறித்‌ தனரே 


20 


25 


38 


எனக்‌ கேட்டு, 

பொங்கி எழுந்தாள்‌ விழுந்தாள்‌ பொழிகதிர்த்‌ 
திங்கள்‌ முகிலொடுஞ்‌ சேண்நிலம்‌ கொண்டெனச்‌ 
செங்கண்‌ சிவப்ப அழுதாள்தன்‌ கேள்வனை 
எங்கணா என்னா இனைந்தேங்கி மாழ்குவாள்‌; 


இன்புறு தங்கணவர்‌ இடரெரி யகமூழ்கத்‌ 

துன்புறு வனநோற்றுத்‌ துயருறு மகளிரைப்போல்‌ 
மன்பதை அலர்தூற்ற மன்னவன்‌ தவறிழைப்ப 

அன்பனை இழந்தேன்யான்‌ அவலங்கொண்‌ டழிவலோ; 


நறைமலி வியன்மார்பின்‌ நண்பனை இழந்தேங்கித்‌ 
துறைபல திறமூழ்கித்‌ துயருறு மகளிரைப்போல்‌ 
மறனொடு திரியுங்கோல்‌ மன்னவன்‌ தவறிழைப்ப 
அறனென்னும்‌ மடவோய்யான்‌ அவலங்‌ கொண்டழிவலோ; 


தம்முறு பெருங்கணவன்‌ தழலெரி யகமூழ்கக்‌ 
கைம்மைகூர்‌ துறைமூழ்குங்‌ கவலைய மகளிரைப்போல்‌ 
செம்மையின்‌ இகந்தகோல்‌ தென்னவன்‌ தவறிழைப்ப 
இம்மையும்‌ இசையொர்‌ இ இனைந்தேங்கி அழிவலோ; 


காணிகா, 

வாய்வதின்‌ வந்த குரவையின்‌ வந்தீண்டும்‌ 

ஆய மடமகளி ரெல்லீருங்‌ கேட்டீமின்‌ 

ஆய மடமகளி ரெல்லீருங்‌ கேட்டைக்க 
பாய்திரை வேலிப்‌ படுபொருள்‌ நீயறிதி 
காய்கதிர்ச்‌ செல்வனே கள்வனோ என்கணவன்‌ 
கள்வனோ அல்லன்‌ கருங்கயற்கண்‌ மாதராய்‌ 
ஒள்ளெரி உண்ணுமிவ்‌ வூரென்ற தொருகுரல்‌. 


19. ஊர்சூழ்‌ வரி 


என்றனன்‌ வெய்யோன்‌ இலங்கீர்‌ வளைத்தோளி 
நின்றிலள்‌ நின்ற சிலம்பொன்று கையேந்தி 
முறையில்‌ அரசன்றன்‌ ஊரிருந்து வாழும்‌ 
நிறையுடைப்‌ பத்தினிப்‌ பெண்டிர்காள்‌ ஈதொன்று 
பட்டேன்‌ படாத துயரம்‌ படுகாலை 

உற்றேன்‌ உறாதது உறுவனே ஈதொன்று 
கள்வனோ அல்லன்‌ கணவன்‌ என்‌ காற்சிலம்பு 
கொள்ளும்‌ விலைப்பொருட்டாற்‌ கொன்றாரே ஈதொன்று 
மாதர்த்‌ தகைய மடவார்கண்‌ முன்னரே 

காதற்‌ கணவனைக்‌ காண்பனே ஈதொன்று 

காதற்‌ கணவனைக்‌ கண்டா லவன்வாயில்‌ 

தீதறு நல்லுரை கேட்பனே ஈதொன்று 

தீதறு நல்லுரை கேளா தொழிவேனேல்‌ 


30 


33 


40 


45 


50 


39 


நோதக்க செய்தாளென்‌ றெள்ளல்‌ இதுவொன்றென்று 


அல்லலுற்‌ றாற்றா தழுவாளைக்‌ கண்டேங்கி 
மல்லல்‌ மதுரையா ரெல்லாருந்‌ தாமயங்கிக்‌ 
களையாத துன்பமிக்‌ காரிகைக்குக்‌ காட்டி 
வளையாத செங்கோல்‌ வளைந்த திதுவென்கொல்‌ 


மன்னவர்‌ மன்னன்‌ மதிக்குடை வாள்வேந்தன்‌ 
தென்னவன்‌ கொற்றம்‌ சிதைந்த திதுவென்கொல்‌ 
மண்குளிரச்‌ செய்யும்‌ மறவேல்‌ நெடுந்தகை 
தண்குடை வெம்மை விளைத்த திதுவென்கொல்‌ 


செம்பொற்‌ சிலம்பொன்று கையேந்தி நம்பொருட்டால்‌ 
வம்பப்‌ பெருந்தெய்வம்‌ வந்த திதுவென்கொல்‌ 

ஐயரி யுண்கண்‌ அழுதேங்கி யரற்றுவாள்‌ 
தெய்வமுற்றாள்‌ போலுந்‌ தகைய ளிதுவென்கொல்‌ 


என்பன சொல்லி இனைந்தேங்கி யாற்றவும்‌ 

மன்பழி தூற்றுங்‌ குடியதே மாமதுரைக்‌ 

கம்பலை மாக்கள்‌ கணவனைத்‌ தாங்காட்டச்‌ 

செம்பொற்‌ கொடியனையாள்‌ கண்டாளைத்‌ தான்காணான்‌ 


மல்லன்மா ஞாலம்‌ இருளுட்டி மாமலைமேற்‌ 

செவ்வென்‌ கதிர்சுருங்கிச்‌ செங்கதிரோன்‌ சென்றொளிப்பப்‌ 
புல்லென்‌ மருள்மாலைப்‌ பூங்கொடியாள்‌ பூசலிட 

ஒல்லென்‌ ஒலிபடைத்த தூர்‌; 


வண்டார்‌ இருங்குஞ்சி மாலைதன்‌ வார்குழன்‌ மேற்‌ 
கொண்டாள்‌ தழீஇக்‌ கொழுநன்பாற்‌ காலைவாய்ப்‌ 
புண்தாழ்‌ குருதி புறஞ்சோர மாலைவாய்க்‌ 
கண்டாள்‌ அவன்றன்னைக்‌ காணாக்‌ கடுந்துயரம்‌ 


என்னுறு துயர்கண்டும்‌ இடருறும்‌ இவள்‌என்னீர்‌ 
பொன்னுறு நறுமேனி பொடியாடிக்‌ கிடப்பதோ 
மன்னுறு துயர்செய்த மறவினை யறியாதேற்கு 

என்னுறு வினைகாணா இதுவென உரையாரோ 


யாருமில்‌ மருள்மாலை இடருறு தமியேன்முன்‌ 
தார்மலி மணிமார்பம்‌ தரைமூழ்கிக்‌ கிடப்பதோ 
பார்மிகு பழிதூற்றப்‌ பாண்டியன்‌ தவறிழைப்ப 
ஈர்வதோர்‌ வினைகாணா இதுவென உரையாரோ 


கண்பொழி புனல்சோரும்‌ கடுவினை யுடையேன்முன்‌ 
புண்பொழி குருதியிராய்ப்‌ பொடியாடிக்‌ கிடப்பதோ 
மன்பதை பழிதூற்ற மன்னவன்‌ தவறிழைப்ப 

உண்பதோர்‌ வினைகாணா இதுவென உரையாரோ 


20 


25 


30 


30 


40 


45 


50 


40 


பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ 
கொண்ட கொழுந ருறுகுறை தாங்குறூஉம்‌ 
பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ பெண்டிரும்‌ உண்டுகொல்‌ 


சான்றோரும்‌ உண்டுகொல்‌ சான்றோரும்‌ உண்டுகொல்‌ 
ஈன்ற குழுவி எடூத்து வளர்க்குறூஉம்‌ 
சான்றோரும்‌ உண்டுகொல்‌ சான்றோரும்‌ உண்டுகொல்‌ 


தெய்வமும்‌ உண்டுகொல்‌ தெய்வமும்‌ உண்டுகொல்‌ 
வைவாளில்‌ தப்பிய மன்னவன்‌ கூடலில்‌ 
தெய்வமும்‌ உண்டுகொல்‌ தெய்வமும்‌ உண்டுகொல்‌ 


என்றிவை சொல்லி அழுவாள்‌ கணவன்றன்‌ 

பொன்துஞ்சு மார்பம்‌ பொருந்தத்‌ தழீஇக்கொள்ள 
நின்றான்‌ எழுந்து நிறைமதி வாள்முகம்‌ 

கன்றிய தென்றவள்‌ கண்ணீர்கை யான்மாற்ற 

அழுதேங்கி நிலத்தின்வீழ்ந்‌ தாயிழையாள்‌ தன்கணவன்‌ 
தொழுதகைய திருந்தடியைத்‌ துணைவளைக்கை யாற்பற்றப்‌ 
பழுதொழிந்‌ தெழுந்திருந்தான்‌ பல்லமரர்‌ குழாத்துளான்‌ 
எழுதெழில்‌ மலருண்கண்‌ இருந்தைக்க எனப்போனான்‌ 
மாயங்கொல்‌ மற்றென்கொல்‌ மருட்டியதோர்‌ தெய்வங்கொல்‌ 
போயெங்கு நாடுகேன்‌ பொருளுரையோ இதுவன்று 
காய்சினந்‌ தணிந்தன்றிக்‌ கணவனைக்‌ கைகூடேன்‌ 
தீவேந்தன்‌ தனைக்கண்டித்‌ திறங்கேட்பல்‌ யானென்றாள்‌ 
என்றாள்‌ எழுந்தாள்‌ இடருற்ற தீக்கனா 

நின்றாள்‌ நினைந்தாள்‌ நெடுங்கயற்கண்‌ நீர்சோர 

நின்றால்‌ நினைந்தாள்‌ நெடுங்கயற்கண்‌ நீர்துடையாச்‌ 
சென்றால்‌ அரசன்‌ செழுங்கோயில்‌ வாயில்முன்‌. 


20. வழக்குரை காதை 


ஆங்குக்‌ 

குடையொடூ கோல்வீழ நின்று நடுங்கும்‌ 
கடைமணி இன்குரல்‌ காண்பென்காண்‌ எல்லா 
திசையிரு நான்கும்‌ அதிர்ந்திடும்‌ அன்றிக்‌ 

கதிரை இருள்விழுங்கக்‌ காண்பென்காண்‌ எல்லா 
விடுங்கொடி வில்லிர வெம்பகல்‌ வீழும்‌ 

கடுங்கதிர்‌ மீனிவை காண்பென்காண்‌ எல்லா 


கருப்பம்‌ 
செங்கோலும்‌ வெண்குடையும்‌ 


செறிநிலத்து மறிந்துவீழ்தரும்‌ 
நங்கோன்றன்‌ கொற்றவாயில்‌ 


மணிநடுங்க நடுங்குமுள்ளம்‌ 
இரவுவில்லிடும்‌ பகல்மீன்விழும்‌ 
இருநான்கு திசையும்‌ அதிர்ந்திடும்‌ 
வருவதோர்‌ துன்பமுண்டு 
மன்னவற்‌ கியாம்‌ உரைத்துமென 
ஆடியேந்தினர்‌ கலனேந்தினர்‌ 
அவிர்ந்துவிளங்கும்‌ அணியிழையினர்‌ 
கோடியேந்தினர்‌ பட்டேந்தினர்‌ 
கொழுந்திரையலின்‌ செப்பேந்தினர்‌ 
வண்ணமேந்தினர்‌ சுண்ணமேந்தினர்‌ 
மான்மதத்தின்‌ சாந்தேந்தினர்‌ 
கண்ணியேந்தினர்‌ பிணையலேந்தினர்‌ 
கவரியேந்தினர்‌ தூபமேந்தினர்‌ 
கூனுங்குறளும்‌ ஊழுங்கூடிய 


குறுந்தொழிலிளைஞர்‌ செறிந்துசூழ்தர 


நரைவிரைஇய நறுங்கூந்தலர்‌ 
உரைவிரைஇய பலர்வாழ்த்திட 

ஈண்டுநீர்‌ வையங்காக்கும்‌ 

பாண்டியன்பெருந்‌ தேவிவாழ்கென 

ஆயமுங்‌ காவலுஞ்சென்‌ றடியீடு பரசியேத்தக்‌ 


கோப்பெருந்‌ தேவிசென்றுதன்‌ தீக்கனாத்‌ திறமுரைப்ப 


அரிமா னேந்திய அமளிமிசை இருந்தனன்‌ 


திருவீழ்‌ மார்பின்‌ தென்னவர்‌ கோவே; இப்பால்‌, 


வாயி லோயே வாயி லோயே 

அறிவறை போகிய பொறியறு நெஞ்சத்து 
இறைமுறை பிழைத்தோன்‌ வாயி லோயே 
இணையரிச்‌ சிலம்பொன்‌ நேந்திய கையள்‌ 
கணவனை இழந்தாள்‌ கடையகத்‌ தாளென்று 
அறிவிப்‌ பாயே அறிவிப்‌ பாயே; என 


வாயிலோன்‌, வாழியெங்‌ கொற்கை வேந்தே வாழி 30 


தென்னம்‌ பொருப்பின்‌ தலைவ வாழி 

செழிய வாழி தென்னவ வாழி 

பழியொடூ படராப்‌ பஞ்வ வாழி 

அடர்த்தெழு குருதி யடங்காப்‌ பசுந்துணிப்‌ 
பிடர்த்தலைப்‌ பீடம்‌ ஏறிய மடக்கொடி 
வெற்றி வேற்‌ றடக்கைக்‌ கொற்றவை அல்லள்‌ 
அறுவர்க்‌ கிளைய நங்கை இறைவனை 
ஆடல்கண்‌ டருளிய அணங்கு சூருடைக்‌ 
கானகம்‌ உகந்த காளி தாருகன்‌ 

பேருரங்‌ கிழித்த பெண்ணு மல்லள்‌ 
செற்றனள்‌ போலும்‌ செயிர்த்தனள்‌ போலும்‌ 
பொற்றொழிற்‌ சிலம்பொன்‌ றேந்திய கையள்‌ 
கணவனை இழந்தாள்‌ கடையகத்‌ தாளே 
கணவனை இழந்தாள்‌ கடையகத்‌ தாளே; என 
வருக மற்றவள்‌ தருக ஈங்கென 

வாயில்‌ வந்து கோயில்‌ காட்டக்‌ 


20 


25 


35 


40 


45 


42 


43 


கோயில்‌ மன்னனைக்‌ குறுகினள்‌ சென்றுழி 

நீர்வார்‌ கண்ணை எம்முன்‌ வந்தோய்‌ 

யாரை யோநீ மடக்கொடி யோய்‌எனத்‌ 

தேரா மன்னா செப்புவ துடையேன்‌ 50 
எள்ளறு சிறப்பின்‌ இமையவர்‌ வியப்பப்‌ 

புள்ளுறு புன்கண்‌ தீர்த்தோன்‌ அன்றியும்‌ 

வாயிற்‌ கடைமணி நடுநா நடுங்க 

ஆவின்‌ கடைமணி உகுநீர்‌ நெஞ்சுசுடத்‌ தான்தன்‌ 

அரும்பெறற்‌ புதல்வனை ஆழியின்‌ மடித்தோன்‌ 25 
பெரும்பெயர்ப்‌ புகாரென்‌ பதியே அவ்வூர்‌ 

ஏசாச்‌ சிறப்பின்‌ இசைவிளங்கு பெருங்குடி 

மாசாத்து வாணிகன்‌ மகனை யாகி 

வாழ்தல்‌ வேண்டி ஊழ்வினை துரப்பச்‌ 

சூழ்கழல்‌ மன்னா நின்னகர்ப்‌ புகுந்தீங்கு 60 
என்காற்‌ சிலம்புபகர்தல்‌ வேண்டி நின்பாற்‌ 

கொலைக்களப்‌ பட்ட கோவலன்‌ மனைவி 

கண்ணகி யென்பதென்‌ பெயரேயெனப்‌; பெண்ணணங்கே 

கள்வனைக்‌ கோறல்‌ கடுங்கோ லன்று 

வெள்வேற்‌ கொற்றங்‌ காண்‌என ஒள்ளிழை 65 
நற்றிறம்‌ படராக்‌ கொற்கை வேந்தே 

என்காற்‌ பொற்சிலம்பு மணியுடை அரியே, எனத்‌ 

தேமொழி யுரைத்தது செவ்வை நன்மொழி 

யாமுடைச்‌ சிலம்பு முத்துடை அரியே 

தருகெனத்‌ தந்து தான்முன்‌ வைப்பக்‌ 70 
கண்ணகி அணிமணிக்‌ காற்சிலம்‌ புடைப்ப 

மன்னவன்‌ வாய்முதல்‌ தெறித்தது மணியே, மணி கண்டு 

தாழ்ந்த குடையன்‌ தளர்ந்தசெங்‌ கோலன்‌ 

பொன்செய்‌ கொல்லன்‌ தன்சொற்‌ கேட்ட 

யானோ அரசன்‌ யானே கள்வன்‌ து 
மன்பதை காக்குந்‌ தென்புலங்‌ காவல்‌ 

என்முதற்‌ பிழைத்தது கெடுகவென்‌ ஆயுளென 

மன்னவன்‌ மயங்கிவீழ்ந்‌ தனனே தென்னவன்‌ 

கோப்பெருந்‌ தேவி குலைந்தனள்‌ நடுங்கிக்‌ 

கணவனை இழந்தோர்க்குக்‌ காட்டுவ தில்லென்று 80 
இணையடி தொழுதுவீழ்ந்‌ தனளே மடமொழி. 


வெண்பா 


அல்லவை செய்தார்க்‌ கறங்கூற்ற மாமென்னும்‌ | 
பல்லவையோர்‌ சொல்லும்‌ பழுதன்றே--பொல்லா 

வடுவினையே செய்த வயவேந்தன்‌ றேவி 

கடூவினையேன்‌ செய்வதூஉங்‌ காண்‌. 


காவி யுகுநீருங்‌ கையில்‌ தனிச்சிலம்பும்‌ 2 
ஆவி குடிபோன அவ்வடிவும்‌--பாவியேன்‌ 
காடெல்லாஞ்‌ சூழ்ந்த கருங்குழலுங்‌ கண்டஞ்சிக்‌ 


44 


கூடலான்‌ கூடாயி னான்‌. 


மெய்யிற்‌ பொடியும்‌ விரித்த கருங்குழலும்‌ 3 
கையில்‌ தனிச்சிலம்பும்‌ கண்ணீரும்‌--வையைக்கோன்‌ 

கண்டளவே தோற்றான்‌அக்‌ காரிகைதன்‌ சொற்செவியில்‌ 

உண்டளவே தோற்றான்‌ உயிர்‌. 


21. வஞ்சின மாலை 


கோவேந்தன்‌ தேவி கொடுவினை யாட்டி யேன்‌ 

யாவுந்‌ தெரியா இயல்பினே னாயினும்‌ 

முற்பகற்‌ செய்தான்‌ பிறன்கேடு தன்கேடு 

பிற்பகற்‌ காண்குறூஉம்‌ பெற்றியகாண்‌ நற்பகலே 

வன்னி மரமும்‌ மடைப்பளியுஞ்‌ சான்றாக ற 
முன்னிறுத்திக்‌ காட்டிய மொய்குழ லாள்‌ பொன்னிக்‌ 

கரையின்‌ மணற்பாவை நின்கணவ னாமென்று 

உரைசெய்த மாதரொடும்‌ போகாள்‌ திரைவந்து 

அழியாது சூழ்போக வாங்குந்தி நின்ற 

வரியா ரகலல்குல்‌ மாதர்‌ உரைசான்ற 10 
மன்னன்‌ கரிகால்‌ வளவன்மகள்‌ வஞ்சிக்கோன்‌ 

தன்னைப்‌ புனல்கொள்ளத்‌ தான்புனலின்‌ பின்சென்று 

கல்நவில்‌ தோளாயோ வென்னக்‌ கடல்வந்து 

முன்னிறுத்திக்‌ காட்ட அவனைத்‌ தழீ.இக்‌ கொண்டு 

பொன்னங்‌ கொடிபோலப்‌ போதந்தாள்‌ மன்னி 15 
மணல்மலி பூங்கானல்‌ வருகலன்கள்‌ நோக்கிக்‌ 

கணவன்வரக்‌ கல்லுருவம்‌ நீத்தாள்‌ இணையாய 

மாற்றாள்‌ குழவிவிழத்‌ தன்குழவி யுங்கிணற்று 

வீழ்த்தேற்றுக்‌ கொண்டெடுத்த வேற்கண்ணாள்‌ வேற்றொருவன்‌ 

நீள்நோக்கங்‌ கண்டு நிறைமதி வாள்முகத்தைத்‌ 20 
தானோர்‌ குரக்குமுக மாகென்று போன 

கொழுநன்‌ வரவே குரக்குமுக நீத்த 

பழுமணி அல்குற்பூம்‌ பாவை விழுமிய 

பெண்ணறி வென்பது பேதைமைத்தே என்றுரைத்த 

நுண்ணறிவி னோர்நோக்கம்‌ நோக்காதே எண்ணிலேன்‌ 25 
வண்டல்‌ அயர்விடத்‌ தியானோர்‌ மகள்பெற்றால்‌ 

ஒண்டொடி நீயோர்‌ மகற்பெறில்‌ கொண்ட 

கொழுநன்‌ அவளுக்கென்‌ றியானுரைத்த மாற்றம்‌ 

கெழுமி அவளுரைப்பக்‌ கேட்ட விழுமத்தால்‌ 

சிந்தைநோய்‌ கூருந்‌ திருவிலேற்‌ கென்றெடுத்துத்‌ 30 
தந்தைக்குத்‌ தாயுரைப்பக்‌ கேட்டாளாய்‌ முந்தியோர்‌ 

கோடிக்‌ கலிங்கம்‌ உடுத்துக்‌ குழல்கட்டி 

நீடித்‌ தலையை வணங்கித்‌ தலைசுமந்த 

ஆடகப்பூம்‌ பாவை அவள்போல்வார்‌ நீடிய 

மட்டார்‌ குழலார்‌ பிறந்த பதிப்பிறந்தேன்‌ 35 
பட்டாங்‌ கியானுமோர்‌ பத்தினியே யாமாகில்‌ 

ஒட்டே னரசோ டொழிப்பேன்‌ மதுரையுமென்‌ 


பட்டிமையுங்‌ காண்குறுவாய்‌ நீயென்னா விட்டகலா 
நான்மாடக்‌ கூடல்‌ மகளிரு மைந்தரும்‌ 

வானக்‌ கடவளரும்‌ மாதவருங்‌ கேட்டீமின்‌ 
யானமர்‌ காதலன்‌ தன்னைத்‌ தவறிழைத்த 
கோநகர்‌ சீறினேன்‌ குற்றமிலேன்‌ யானென்று 
இடமுலை கையால்‌ திருகி மதுரை 

வலமுறை மும்முறை வாரா அலமந்து 

மட்டார்‌ மறுகின்‌ மணிமுலையை வட்டித்து 
விட்டா ளெறிந்தாள்‌ விளங்கிழையாள்‌ வட்டித்த 
நீல நிறத்துத்‌ திரிசெக்கர்‌ வார்சடைப்‌ 

பால்புரை வெள்ளெயிற்றுப்‌ பார்ப்பனக்‌ கோலத்து 
மாலை எரியங்கி வானவன்‌ தான்தோன்றி 

மாபத்‌ தினிநின்னை மாணப்‌ பிழைத்தநாள்‌ 
பாயெரி இந்தப்‌ பதியூட்டப்‌ பண்டேயோர்‌ 

ஏவ லுடையேனா லியார்பிழைப்பா ரீங்கென்னப்‌ 
பார்ப்பார்‌ அறவோர்‌ பசுப்பத்‌ தினிப்பெண்டிர்‌ 
மூத்தோர்‌ குழவி யெனுமிவரைக்‌ கைவிட்டுத்‌ 
தீத்திறத்தார்‌ பக்கமே சேர்கென்று காய்த்திய 
பொற்றொடி ஏவப்‌ புகையழல்‌ மண்டிற்றே 
நற்றேரான்‌ கூடல்‌ நகர்‌. 


வெண்பா 


பொற்பு வழுதியுந்தன்‌ பூவையரும்‌ மாளிகையும்‌ 
விற்பொலியுஞ்‌ சேனையுமா வேழமுங்‌--கற்புண்ணத்‌ 
தீத்தரு வெங்கூடற்‌ றெய்வக்‌ கடவுளரும்‌ 
மாத்துவத்‌ தான்மறைந்தார்‌ மற்று. 


22. அழற்படு காதை 


ஏவல்‌ தெய்வத்‌ தெரிமுகம்‌ திறந்தது 

காவல்‌ தெய்வங்‌ கடைமுகம்‌ அடைத்தன 
அரைசர்‌ பெருமான்‌ அடூபோர்ச்‌ செழியன்‌ 
வளைகோல்‌ இழுக்கத்‌ துயிராணி கொடுத்தாங்கு 
இருநில மடந்தைக்குச்‌ செங்கோல்‌ காட்டப்‌ 
புரைதீர்‌ கற்பின்‌ தேவி தன்னுடன்‌ 

அரைசு கட்டிலில்‌ துஞ்சியது அறியாது 
ஆசான்‌ பெருங்கணி அறக்களத்து அந்தணர்‌ 
காவிதி மந்திரக்‌ கணக்கர்‌ தம்மொடு 
கோயில்‌ மாக்களும்‌ குறுந்தொடி மகளிரும்‌ 
ஓவியச்‌ சுற்றத்‌ துரையவிந்‌ திருப்பக்‌ 

காழோர்‌ வாதுவர்‌ கடூந்தே ரூருநர்‌ 

வாய்வாள்‌ மறவர்‌ மயங்கினர்‌ மலிந்து 
கோமகன்‌ கோயிற்‌ கொற்ற வாயில்‌ 

தீமுகங்‌ கண்டு தாமிடை கொள்ள 

நித்திலப்‌ பைம்பூண்‌ நிலாத்திகழ்‌ அவிரொளித்‌ 


40 


45 


50 


ன்‌ 


45 


தண்கதிர்‌ மதியத்‌ தன்ன மேனியன்‌ 
ஒண்கதிர்‌ நித்திலம்‌ பூணோடூ புனைந்து 
வெண்ணிறத்‌ தாமரை அறுகை நந்தியென்று 
இன்னவை முடித்த நன்னிறச்‌ சென்னியன்‌ 
நுரையென விரிந்த நுண்பூங்‌ கலிங்கம்‌ 
புலரா துடுத்த உடையினன்‌ மலரா 
வட்டிகை இளம்பொரி வன்னிகைச்‌ சந்தனம்‌ 
கொட்டமோ டரைத்துக்‌ கொண்ட மார்பினன்‌ 
தேனும்‌ பாலும்‌ கட்டியும்‌ பெட்பச்‌ 

சேர்வன பெறூஉந்‌ தீம்புகை மடையினன்‌ 
தீர்த்தக்‌ கரையும்‌ தேவர்‌ கோட்டமும்‌ 
ஓத்தின்‌ சாலையும்‌ ஒருங்குடன்‌ நின்று 
பிற்பகற்‌ பொழுதிற்‌ பேணினன்‌ ஊர்வோன்‌ 
நன்பகல்‌ வரவடி யூன்றிய காலினன்‌ 
விரிகுடை தண்டே குண்டிகை காட்டம்‌ 
பிரியாத்‌ தருப்பை பிடித்த கையினன்‌ 
நாவினும்‌ மார்பினும்‌ நவின்ற நூலினன்‌ 

முத்தீ வாழ்க்கை முறைமையின்‌ வழாஅ 
வேத முதல்வன்‌ வேள்விக்‌ கருவியோடு 
ஆதிப்‌ பூதத்து அதிபதிக்‌ கடவுளும்‌ 

வென்றி வெங்கதிர்‌ புரையும்‌ மேனியன்‌ 
குன்றா மணிபுனை பூணினன்‌ பூணொடு 
முடிமுதற்‌ கலன்கள்‌ பூண்டனன்‌ முடியொடு 
சண்பகம்‌ கருவிளை செங்கூ தாளம்‌ 
தண்கமழ்‌ பூநீர்ச்‌ சாதியோடு இனையவை 
கட்டும்‌ கண்ணியும்‌ தொடுத்த மாலையும்‌ 
ஒட்டிய திரணையோடு ஒசிந்த பூவினன்‌ 
அங்குலி கையறிந்து அஞ்சுமகன்‌ விரித்த 
குங்கும வருணங்‌ கொண்ட மார்பினன்‌ 
பொங்கொளி யரத்தப்‌ பூம்பட்‌ நடையினன்‌ 
முகிழ்த்தகைச்‌ 

சாலி அயினி பொற்கலத்‌ தேந்தி 

ஏலு நற்சுவை இயல்புளிக்‌ கொணர்ந்து 
வெம்மையிற்‌ கொள்ளும்‌ மடையினன்‌ செம்மையில்‌ 
பவளச்‌ செஞ்சுடர்‌ திகழொளி மேனியன்‌ 
ஆழ்கடல்‌ ஞால மாள்வோன்‌ தன்னின்‌ 
முரைசொடூ வெண்குடை கவரி நெடுங்கொடி 
உரைசா லங்குசம்‌ வடிவேல்‌ வடிகயிறு 
எனவிவை பிடித்த கையின னாகி 
எண்ணருஞ்‌ சிறப்பின்‌ மன்னரை யோட்டி 
மன்ணகம்‌ கொண்டூ செங்கோல்‌ ஓச்சிக்‌ 
கொடுந்தொழில்‌ கடிந்து கொற்றங்‌ கொண்டு 
நடும்புகழ்‌ வளர்த்து நானிலம்‌ புரக்கும்‌ 
உரைசால்‌ சிறப்பின்‌ நெடியோன்‌ அன்ன 
அரைச பூதத்து அருந்திறற்‌ கடவுளும்‌ 
செந்நிறப்‌ பசும்பொன்‌ புரையும்‌ மேனியன்‌ 


20 


25 


30 


22 


40 


45 


50 


22 


60 


46 


மன்னிய சிறப்பின்‌ மறவேல்‌ மன்னவர்‌ 
அரைசுமுடி யொழிய அமைத்த பூணினன்‌ 
வாணிக மரபின்‌ நீள்நிலம்‌ ஓம்பி 
நாஞ்சிலும்‌ துலாமும்‌ ஏந்திய கையினன்‌ 


உரைசால்‌ பொன்னிறங்‌ கொண்ட உடையினன்‌ 


வெட்சி தாழை கட்கமழ்‌ ஆம்பல்‌ 

சேட னெய்தல்‌ பூளை மருதம்‌ 

கூட முடித்த சென்னியன்‌ நீடொளிப்‌ 
பொன்னென விரிந்த நன்னிறச்‌ சாந்தம்‌ 
தன்னொடு புனைந்த மின்னிற மார்பினன்‌ 
கொள்ளும்‌ பயறும்‌ துவரையும்‌ உழுந்தும்‌ 
நன்னியம்‌ பலவும்‌ நயந்துடன்‌ அளை இக்‌ 


கொள்ளெனக்‌ கொள்ளும்‌ மடையினன்‌ புடைதரு 


நெல்லுடைக்‌ களனே புள்ளுடைக்‌ கழனி 
வாணிகப்‌ பீடிகை நீள்நிழற்‌ காஞ்சிப்‌ 
பாணிகைக்‌ கொண்டு முற்பகற்‌ பொழுதில்‌ 
உள்மகிழ்ந்‌ துண்ணு வோனே அவனே 
நாஞ்சிலம்‌ படையும்‌ வாய்ந்துறை துலாமுஞ்‌ 
சூழொளித்‌ தாலு மியாழும்‌ ஏந்தி 
விலைந்துபத மிகுந்து விருந்துபதம்‌ தந்து 
மலையவும்‌ கடலவு மரும்பலம்‌ கொணர்ந்து 
விலைய வாக வேண்டுநர்க்‌ களித்தாங்கு 
உழவுதொழி லுதவும்‌ பழுதில்‌ வாழ்க்கைக்‌ 


கிழவன்‌ என்போன்‌ கிளரொளிச்‌ சென்னியின்‌ 


இளம்பிறை சூடிய இறையவன்‌ வடிவினோர்‌ 
விளங்கொளிப்‌ பூத வியன்பெருங்‌ கடவுளும்‌ 
கருவிளை புரையு மேனிய னரியொடு 
வெள்ளி புனைந்த பூணினன்‌ தெள்ளொளிக்‌ 
காழகம்‌ செறிந்த உடையினன்‌ காழகில்‌ 
சாந்து புலர்ந்தகன்ற மார்பினன்‌ ஏந்திய 


கோட்டினும்‌ கொடியினும்‌ நீரினும்‌ நிலத்தினும்‌ 


காட்டிய பூவிற்‌ கலந்த பித்தையன்‌ 
கம்மியர்‌ செய்வினைக்‌ கலப்பை ஏந்திச்‌ 
செம்மையின்‌ வரூஉஞ்‌ சிறப்புப்‌ பொருந்தி 
மண்ணுறு திருமணி புரையு மேனியன்‌ 
ஒண்ணிறக்‌ காழகஞ்‌ சேர்ந்த உடையினன்‌ 
ஆடற்‌ கமைந்த அவற்றொடு பொருந்திப்‌ 
பாடற்‌ கமைந்த பலதுறை போகிக்‌ 
கலிகெழு கூடற்‌ பலிபெறு பூதத்‌ 

தலைவ னென்போன்‌ தானுந்‌ தோன்றிக்‌ 
கோமுறை பிழைத்த நாளி லிந்நகர்‌ 
தீமுறை உண்பதோர்‌ திறனுண்‌ டென்ப 
தாமுறை யாக அறிந்தன மாதலின்‌ 
யாமுறை போவ தியல்பன்‌ றோவெனக்‌ 
கொங்கை குறித்த கொற்ற நங்கைமுன்‌ 
நாற்பாற்‌ பூதமும்‌ பாற்பாற்‌ பெயரக்‌ 


65 


70 


75 


80 


85 


90 


95 


100 


105 


கூல மறுகும்‌ கொடித்தேர்‌ வீதியும்‌ 
பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும்‌ 
உரக்குரங்கு உயர்த்த ஒண்சிலை உரவோன்‌ 
காவெரி யூட்டிய நாள்போற்‌ கலங்க 
அறவோர்‌ மருங்கின்‌ அழற்கொடி விடாது 
மறவோர்‌ சேரி மயங்கெரி மண்டக்‌ 
கறவையும்‌ கன்றும்‌ கனலெரி சேரா 

அறவை யாயர்‌ அகன்றெரு அடைந்தன 
மறவெங்‌ களிறும்‌ மடப்பிடி நிரைகளும்‌ 
விரைபரிக்‌ குதிரையும்‌ புறமதிற்‌ பெயர்ந்தன 
சாந்தந்‌ தோய்ந்த ஏந்திள வனமுலை 
மைத்தடங்‌ கண்ணார்‌ மைந்தர்‌ தம்முடன்‌ 
செப்புவா யவிழ்ந்த தேம்பொதி நறுவிரை 
நறுமல ரவிழ்ந்த நாறிரு முச்சித்‌ 

துறுமலர்ப்‌ பிணையல்‌ சொரிந்த பூந்துகள்‌ 
குங்குமம்‌ எழுதிய கொங்கை முன்றில்‌ 
பைங்கா ழாரம்‌ பரிந்தன பரந்த 

தூமென்‌ சேக்கைத்‌ துனிப்பதம்‌ பாராக்‌ 
காமக்‌ கள்ளாட்‌ டடங்கினர்‌ மயங்கத்‌ 
திதலை அல்குல்‌ தேங்கமழ்‌ குழலியர்‌ 
குதலைச்‌ செவ்வாய்க்‌ குறுநடைப்‌ புதல்வரொடு 
பஞ்சியா ரமளியில்‌ துஞ்சுதுயில்‌ எடுப்பி 
வால்நரைக்‌ கூந்தல்‌ மகளிரொடு போத 
வருவிருந்‌ தோம்பி மனையற முட்டாப்‌ 
பெருமனைக்‌ கிழத்தியர்‌ பெருமகிழ்‌ வெய்தி 
இலங்குபூண்‌ மார்பிற்‌ கணவனை இழந்து 
சிலம்பின்‌ வென்ற சேயிழை நங்கை 
கொங்கைப்‌ பூசல்‌ கொடிதோ வன்றெனப்‌ 
பொங்கெரி வானவன்‌ தொழுதனர்‌ ஏத்தினர்‌ 
எண்ணான்‌ கிரட்டி இருங்கலை பயின்ற 
பண்ணியல்‌ மடந்தையர்‌ பயங்கெழு வீதித்‌ 
தண்ணுமை முழவம்‌ தாழ்தரு தீங்குழல்‌ 


பண்ணுக்கிளை பயிரும்‌ பண்ணியாழ்ப்‌ பாணியொடு 


நாடக மடந்தைய ராடரங்‌ கிழந்தாங்கு 
எந்நாட்‌ டாள்கொல்‌ யார்மகள்‌ கொல்லோ 
இந்நாட்‌ டிவ்வூர்‌ இறைவனை யிழந்து 
தேரா மன்னனைச்‌ சிலம்பின்‌ வென்றிவ்‌ 
ஊர்தீ யூட்டிய ஒருமக ளென்ன 

அந்தி விழவும்‌ ஆரண ஓதையும்‌ 

செந்தீ வேட்டலுந்‌ தெய்வம்‌ பரவலும்‌ 
மனைவிளக்‌ குறுத்தலும்‌ மாலை அயர்தலும்‌ 
வழங்குகுரன்‌ முரசமு மடிந்த மாநகர்க்‌ 
காதலற்‌ கெடுத்த நோயொ டூளங்கனன்று 
ஊதுலைக்‌ குருகின்‌ உயிர்த்தன ளுயிர்த்து 
மறுகிடை மறுகுங்‌ கவலையிற்‌ கவலும்‌ 
இயங்கலும்‌ இயங்கும்‌ மயங்கலும்‌ மயங்கும்‌ 


110) 


115 


120 


125 


130 


135 


140 


145 


150 


48 


ஆரு ருற்ற வீரபத்‌ தினிமுன்‌ 155 
கொந்தழல்‌ வெம்மைக்‌ கூரெரி பொறாஅள்‌ 
வந்து தோன்றினள்‌ மதுராபதியென்‌. 


வெண்பா 


மாமகளும்‌ நாமகளும்‌ மாமயிடற்‌ செற்றுகந்த 

கோமகளும்‌ தாம்படைத்த கொற்றத்தாள்‌- நாம 

முதிரா முலைகுறைத்தாள்‌ முன்னரே வந்தாள்‌ 160 
மதுரா பதியென்னு மாது. 


[இக்காதையின்‌ பாடல்‌ வரிகள்‌ 17 முதல்‌ 33 வரையும்‌, 
37 முதல்‌ 50 வரையும்‌, 67 முதல்‌ 84 வரையும்‌, 89 முதல்‌ 96 வரையும்‌, 
111 ஆம்‌ வரியும்‌ பிற்கால இடைச்சேர்க்கையென உரையாசிரியர்‌ 
பலரும்‌ கருதுவர்‌.] 


23. கட்டுரை காதை 


சடையும்‌ பிறையுந்‌ தாழ்ந்த சென்னிக்‌ 

குவளை உண்கண்‌ தவளவாள்‌ முகத்தி 

கடையெயிறு அரும்பிய பவளச்செவ்‌ வாய்த்தி 

இடைநிலா விரிந்த நித்தில நகைத்தி 

இடமருங்‌ கிருண்ட நீல மாயினும்‌ 5 
வலமருங்கு பொன்னிறம்‌ புரையு மேனியள்‌ 

இடக்கை பொலம்பூந்‌ தாமரை யேந்தினும்‌ 

வலக்கை அம்சுடர்க்‌ கொடுவாள்‌ பிடித்தோள்‌ 

வலக்கால்‌ புனைகழல்‌ கட்டினும்‌ இடக்கால்‌ 

தனிச்சிலம்பு அரற்றும்‌ தகைமையள்‌ பனித்துறைக்‌ 10 
கொற்கைக்‌ கொண்கன்‌ குமரித்‌ துறைவன்‌ 

பொற்கோட்டு வரம்பன்‌ பொதியிற்‌ பொருப்பன்‌ 

குலமுதற்‌ கிழத்தி ஆதலின்‌ அலமந்து 

ஒருமுலை குறைத்த திருமா பத்தினி 

அலமரு திருமுகத்‌ தாயிழை நங்கைதன்‌ 15 
முன்னிலை ஈயாள்‌ பின்னிலைத்‌ தோன்றிக்‌ 

கேட்டிசின்‌ வாழி நங்கையென்‌ குறையென 

வாட்டிய திருமுகம்‌ வலவயிற்‌ கோட்டி 

யாரைநீ யென்பின்‌ வருவோய்‌ என்னுடை 

ஆரஞ ரெவ்வ மறிதியோவென 20 
ஆரஞ ரெவ்வ மறிந்தேன்‌ அணி இழாஅய்‌ 

மாபெருங்‌ கூடல்‌ மதுரா பதியென்பேன்‌ 

கட்டுரை யாட்டியேன்‌ யானின்‌ கணவற்குப்‌ 

பட்ட கவற்சியேன்‌ பைந்தொடி கேட்டி 

பெருந்தகைப்‌ பெண்ணொன்று கேளாயென்‌ நெஞ்சம்‌ ல. 
வருந்திப்‌ புலம்புறு நோய்‌ 

தோழீநீ ஈதொன்று கேட்டியென்‌ கோமகற்கு 

ஊழ்வினை வந்தக்‌ கடை 


49 


மாதராய்‌ ஈதொன்று கேளுன்‌ கணவற்குத்‌ 
தீதுற வந்த வினை; காதின்‌ 

மறைநா வோசை யல்ல தியாவதும்‌ 

மணிநா வோசை கேட்டது மிலனே 
அடிதொழு திறைஞ்சா மன்ன ரல்லது 
குடிபழி தூற்றுங்‌ கோலனு மல்லன்‌ 

இன்னுங்‌ கேட்டி நன்னுதல்‌ மடந்தையர்‌ 
மடங்கெழு நோக்கின்‌ மதமுகந்‌ திறப்புண்டு 
இடங்கழி நெஞ்சத்து இளமை யானை 
கல்விப்‌ பாகன்‌ கையகப்‌ படாஅது 

ஒல்கா உள்ளத்‌ தோடு மாயினும்‌ 

ஒழுக்கொடு புணர்ந்தவிவ்‌ விழுக்குடிப்‌ பிறந்தோர்க்கு 
இழுக்கந்‌ தாராது இதுவுங்‌ கேட்டி 

உதவா வாழ்க்கைக்‌ கீரந்தை மனைவி 

புதவக்‌ கதவம்‌ புடைத்தனன்‌ ஒருநாள்‌ 

அரைச வேலி யல்ல தியாவதும்‌ 

புரைதீர்‌ வேலி இல்லென மொழிந்து 

மன்றத்‌ திருத்திச்‌ சென்றீ ரவ்வழி 

இன்றவ்‌ வேலி காவா தோவெனச்‌ 
செவிச்சூட்‌ டாணியிற்‌ புகையழல்‌ பொத்தி 
நெஞ்சஞ்‌ சுடுதலின்‌ அஞ்சி நடுக்குற்று 
வச்சிரத்‌ தடக்கை அமரர்‌ கோமான்‌ 

உச்சிப்‌ பொன்முடி ஒளிவளை உடைத்தகை 
குறைத்த செங்கோல்‌ குறையாக்‌ கொற்றத்து 
இறைக்குடிப்‌ பிறந்தோர்க்கு இழுக்க மின்மை 
இன்னுங்‌ கேட்டி நன்வா யாகுதல்‌ 
பெருஞ்சோறு பயந்த திருந்துவேல்‌ தடக்கை 
திருநிலை பெற்ற பெருநா ளிருக்கை 
அறனறி செங்கோல்‌ மறநெறி நெடூவாள்‌ 
புறவுநிறை புக்கோன்‌ கறவைமுறை செய்தோன்‌ 
பூம்புனற்‌ பழனப்‌ புகார்நகர்‌ வேந்தன்‌ 

தாங்கா விளையுள்‌ நன்னா டதனுள்‌ 

வலவைப்‌ பார்ப்பான்‌ பராசர னென்போன்‌ 
குலவுவேற்‌ சேரன்‌ கொடைத்திறங்‌ கேட்டு 
வண்டமிழ்‌ மறையோற்கு வானுறை கொடுத்த 
திண்டிறல்‌ நெடுவேற்‌ சேரலற்‌ காண்கெனக்‌ 
காடும்‌ நாடும்‌ ஊரும்‌ போகி 

நீடுநிலை மலயம்‌ பிற்படச்‌ சென்றாங்கு 
ஒன்றுபுரி கொள்கை இருபிறப்‌ பாளர்‌ 

முத்தீச்‌ செல்வத்து நான்மறை முற்றி 
ஐம்பெரு வேள்வியுஞ்‌ செய்தொழில்‌ ஓம்பும்‌ 
அறுதொழி லந்தணர்‌ பெறுமுறை வகுக்க 
நாவலங்‌ கொண்டு நண்ணா ரோட்டிப்‌ 
பார்ப்பன வாகை சூடி ஏற்புற 

நன்கலங்‌ கொண்டு தன்பதிப்‌ பெயர்வோன்‌ 
செங்கோல்‌ தென்னன்‌ திருந்துதொழில்‌ மறையவர்‌ 


30 


33 


40 


45 


50 


லி 


60 


65 


70 


50 


தங்கா லென்ப தூரே அவ்வூர்ப்‌ 

பாசிலை பொதுளிய போதி மன்றத்துத்‌ 
தண்டே குண்டிகை வெண்குடை காட்டம்‌ 
பண்டச்‌ சிறுபொதி பாதக்‌ காப்பொடு 
களைந்தனன்‌ இருப்போன்‌ காவல்‌ வெண்குடை 
விளைந்துமுதிர்‌ கொற்றத்து விறலோன்‌ வாழி 
கடற்கடம்‌ பெறிந்த காவலன்‌ வாழி 
விடர்ச்சிலை பொறித்த வேந்தன்‌ வாழி 
பூந்தண்‌ பொருநைப்‌ பொறையன்‌ வாழி 
மாந்தரஞ்‌ சேரல்‌ மன்னவன்‌ வாழ்கெனக்‌ 
குழலும்‌ குடுமியும்‌ மழலைச்‌ செவ்வாய்த்‌ 
தளர்நடை யாயத்துத்‌ தமர்முதல்‌ நீங்கி 
விளையாடூ சிறாஅ ரெல்லாஞ்‌ சூழ்தரக்‌ 
குண்டப்‌ பார்ப்ப ரென்னோ டோதியென்‌ 
பண்டச்‌ சிறு பொதி கொண்டுபோ மின்னெனச்‌ 
சீர்த்தகு சிறப்பின்‌ வார்த்திகன்‌ புதல்வன்‌ 
ஆலமர்‌ செல்வன்‌ பெயர்கொண்டு வளர்ந்தோன்‌ 
பால்நாறு செவ்வாய்ப்‌ படியோர்‌ முன்னர்த்‌ 
தளர்நா வாயினும்‌ மறைவிளி வழாஅது 
உளமலி உவகையோ டொப்ப வோதத்‌ 
தக்கிணன்‌ தன்னை மிக்கோன்‌ வியந்து 
முத்தப்‌ பூணூல்‌ அத்தகு புனைகலம்‌ 

கடகம்‌ தோட்டொடு கையுறை ஈத்துத்‌ 
தன்பதிப்‌ பெயர்ந்தன னாக நன்கலன்‌ 
புனைபவும்‌ பூண்பவும்‌ பொறாஅ ராகி 
வார்த்திகன்‌ தன்னைக்‌ காத்தன ரோம்பிப்‌ 
கோத்தொழி லிளையவர்‌ கோமுறை அன்றிப்‌ 
படுபொருள்‌ வெளவிய பார்ப்பா னிவனென 
இடுசிறைக்‌ கோட்டத்‌ திட்டன ராக 
வார்த்திகன்‌ மனைவி கார்த்திகை என்போள்‌ 
அலந்தனள்‌ ஏங்கி அழுதனள்‌ நிலத்தில்‌ 
புலந்தனள்‌ புரண்டனள்‌ பொங்கினள்‌ அதுகண்டு 
மையறு சிறப்பின்‌ ஐயை கோயில்‌ 
செய்வினைக்‌ கதவந்‌ திறவா தாகலின்‌ 

திறவா தடைத்த திண்ணிலைக்‌ கதவம்‌ 
மறவேல்‌ மன்னவன்‌ கேட்டனன்‌ மயங்கிக்‌ 
கொடுங்கோ லுண்டுகொல்‌ கொற்றவைக்‌ குற்ற 
இடும்பை யாவதும்‌ அறிந்தீ மின்னென 

ஏவ லிளையவர்‌ காவலற்‌ றொழுது 

வார்த்திகற்‌ கொணர்ந்த வாய்மொழி யுரைப்ப 
நீர்த்தன்‌ நிதுவென நெடுமொழி கூறி 

அறியா மாக்களின்‌ முறைநிலை திரிந்தவென்‌ 


இறைமுறை பிழைத்தது பொறுத்தல்நுங்‌ கடனெனத்‌ 


தடம்புனற்‌ கழனித்‌ தங்கால்‌ தன்னுடன்‌ 
மடங்கா விளையுள்‌ வயலூர்‌ நல்கிக்‌ 
கார்த்திகை கணவன்‌ வார்த்திகன்‌ முன்னர்‌ 


75 


80 


85 


90 


95 


100 


105 


110 


115 


120 


51 


இருநில மடந்தைக்குத்‌ திருமார்பு நல்கியவள்‌ 
தணியா வேட்கையுஞ்‌ சிறிதுதணித்‌ தனனே 
நிலைகெழு கூடல்‌ நீள்நெடு மறுகின்‌ 
மலைபுரை மாடம்‌ எங்கணும்‌ கேட்பக்‌ 
கலையமர்‌ செல்வி கதவந்‌ திறந்தது 
சிறைப்படு கோட்டஞ்‌ சீமின்‌ யாவதுங்‌ 
கறைப்படூ மாக்கள்‌ கறைவீடூ செய்ம்மின்‌ 
இடுபொரு ளாயினும்‌ படுபொரு ளாயினும்‌ 
உற்றவர்க்‌ குறுதி பெற்றவர்க்‌ காமென 
யானை யெருத்தத்து அணிமுரசு இர்‌ இக்‌ 
கோன்முறை யறைந்த கொற்ற வேந்தன்‌ 
தான்முறை பிழைத்த தகுதியுங்‌ கேள்நீ 
ஆடித்‌ திங்கள்‌ பேரிருட்‌ பக்கத்து 

அழல்சேர்‌ குட்டத்‌ தட்டமி ஞான்று 

வெள்ளி வாரத்து ஒள்ளெரி யுண்ண 
உரைசால்‌ மதுரையோடு அரைசுகே டூறுமெனும்‌ 
உரையு முண்டே நிரைதொடி யோயே 
கடிபொழி லுடுத்த கலிங்கநன்‌ னாட்டு 
வடிவேல்‌ தடக்கை வசுவுங்‌ குமரனும்‌ 
தீம்புனற்‌ பழனச்‌ சிங்க புரத்தினும்‌ 
காம்பெழு கானக்‌ கபில புரத்தினும்‌ 
அரைசாள்‌ செல்வத்து நிரைதார்‌ வேந்தர்‌ 
வீயாத்‌ திருவின்‌ விழுக்குடிப்‌ பிறந்த 

தாய வேந்தர்‌ தம்முள்‌ பகையுற 

இருமுக்‌ காவதத்‌ திடைநிலத்‌ தியாங்கணுஞ்‌ 
செருவல்‌ வென்றியிற்‌ செல்வோ ரின்மையின்‌ 


அரும்பொருள்‌ வேட்கையிற்‌ பெருங்கலன்‌ சுமந்து 


கரந்துறை மாக்களிற்‌ காதலி தன்னொடு 
சிங்கா வண்புகழ்ச்‌ சிங்க புரத்தினோர்‌ 
அங்கா டிப்பட்‌ டருங்கலன்‌ பகரும்‌ 
சங்கமன்‌ என்னும்‌ வாணிகன்‌ தன்னை 
முந்தைப்‌ பிறப்பிற்‌ பைந்தொடி கணவன்‌ 


வெந்திறல்‌ வேந்தற்குக்‌ கோத்தொழில்‌ செய்வோன்‌ 


பரத னென்னும்‌ பெயரனக்‌ கோவலன்‌ 

விரத நீங்கிய வெறுப்பின னாதலின்‌ 

ஒற்றன்‌ இவனெனப்‌ பற்றினன்‌ கொண்டு 
வெற்றிவேல்‌ மன்னற்குக்‌ காட்டிக்‌ கொல்வுழிக்‌ 
கொலைக்களப்‌ பட்ட சங்கமன்‌ மனைவி 
நிலைக்களங்‌ காணாள்‌ நீலி என்போள்‌ 

அரசர்‌ முறையோ பரதர்‌ முறையோ 

ஊரீர்‌ முறையோ சேரியீர்‌ முறையோவென 
மன்றினும்‌ மறுகினும்‌ சென்றனள்‌ பூசலிட்டு 
எழுநா ளிரட்டி எல்லை சென்றபின்‌ 

தொழுநா ளிதுவெனத்‌ தோன்ற வாழ்த்தி 
மலைத்தலை யேறியோர்‌ மால்விசும்‌ பேணியில்‌ 
கொலைத்தலை மகனைக்‌ கூடுபு நின்றோள்‌ 


125 


130 


135 


140 


145 


150 


155 


160 


165 


22 


எம்முறு துயரம்‌ செய்தோ ரியாவதும்‌ 
தம்முறு துயரமிற்‌ றாகுக வென்றே 
விழுவோ ளிட்ட வழுவில்‌ சாபம்‌ 
பட்டனி ராதலிற்‌ கட்டுரை கேள்நீ 

ம்மை வினைவந்‌ துருத்த காலைச்‌ 
செம்மையி லோர்க்குச்‌ செய்தவ முதவாது 
வாரொலி கூந்தல்நின்‌ மணமகன்‌ தன்னை 
ஈரேழ்‌ நாளகத்‌ தெல்லை நீங்கி 
வானோர்‌ தங்கள்‌ வடிவின்‌ அல்லதை 
ஈனோர்‌ வடிவிற்‌ காண்டல்‌ இல்லென 
மதுரைமா தெய்வம்‌ மாபத்‌ தினிக்கு 
விதிமுறை சொல்லி அழல்வீடு கொண்டபின்‌ 
கருத்துறு கணவற்‌ கண்டபின்‌ அல்லது 
இருத்தலும்‌ இல்லேன்‌ நிற்றலும்‌ இலனெனக்‌ 
கொற்றவை வாயிற்‌ பொற்றொடி தகர்த்துக்‌ 
கீழ்த்திசை வாயிற்‌ கணவனொடுூ புகுந்தேன்‌ 
மேற்றிசை வாயில்‌ வறியேன்‌ பெயர்கென 
இரவும்‌ பகலும்‌ மயங்கினள்‌ கையற்று 
உரவுநீர்‌ வையை ஒருகரைக்‌ கொண்டாங்கு 
அவல என்னாள்‌ அவலித்து இழிதலின்‌ 
மிசைய என்னாள்‌ மிசைவைத்‌ தேறலிற்‌ 
கடல்வயிறு கிழித்து மலைநெஞ்சு பிளந்தாங்கு 
அவுணரைக்‌ கடந்த சுடரிலை நெடுவேல்‌ 
நெடூவேள்‌ குன்றம்‌ அடிவைத்‌ தேறிப்‌ 
பூத்த வேங்கைப்‌ பொங்கர்க்‌ கீழோர்‌ 
தீத்தொழி லாட்டியேன்‌ யானென்‌ றேங்கி 
எழுநா ளிரட்டி எல்லை சென்றபின்‌ 
தொழுநா ளிதுவெனத்‌ தோன்ற வாழ்த்திப்‌ 
பீடுகெழு நங்கை பெரும்பெய ரேத்தி 
வாடா மாமலர்‌ மாரி பெய்தாங்கு 
அமரர்க்‌ கரசன்‌ தமர்வந்‌ தேத்தக்‌ 
கோநகர்‌ பிழைத்த கோவலன்‌ றன்னொடு 
வான வூர்தி ஏறினள்‌ மாதோ 
கானமர்‌ புரிகுழற்‌ கண்ணகி தானென்‌. 


வெண்பா 
தெய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநற்‌ றொழுவாளைத்‌ 
தெய்வந்‌ தொழுந்தகைமை திண்ணிதால்‌- தெய்வமாய்‌ 
மண்ணக மாதர்க்‌ கணியாய கண்ணகி 
விண்ணக மாதர்க்கு விருந்து. 


கட்டுரை 


முடிகெழு வேந்தர்‌ மூவ ருள்ளும்‌ 
படைவிளங்கு தடக்கைப்‌ பாண்டியர்‌ குலத்தோர்‌ 


170 


175 


180 


185 


190 


195 


200 


53 


அறனும்‌ மறனும்‌ ஆற்றலும்‌ அவர்தம்‌ 

பழவிறல்‌ மூதூர்ப்‌ பண்புமேம்‌ படுதலும்‌ 
விழவுமலி சிறப்பும்‌ விண்ணவர்‌ வரவும்‌ 

ஒடியா இன்பத்‌ தவருடை நாட்டுக்‌ 

குடியுங்‌ கூழின்‌ பெருக்கமும்‌ அவர்தம்‌ 
வையைப்‌ பேரியாறு வளஞ்சுரந்‌ தூட்டலும்‌ 
பொய்யா வானம்‌ புதுப்பெயல்‌ பொழிதலும்‌ 
ஆரபடி சாத்துவதி யென்றிரு விருத்தியும்‌ 
நேரத்‌ தோன்றும்‌ வரியுங்‌ குரவையும்‌ 
என்றிவை அனைத்தும்‌ பிறபொருள்‌ வைப்போடு 
ஒன்றித்‌ தோன்றும்‌ தனிக்கோள்‌ நிலைமையும்‌ 
வடஆரியர்‌ படைகடந்து 

தென்றமிழ்நா டொருங்குகாணப்‌ 

புரைதீர்‌ கற்பின்‌ தேவி தன்னுடன்‌ 

அரைசு கட்டிலில்‌ துஞ்சிய பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியனோ டொருபரிசா 

நோக்கிக்‌ கிடந்த 

மதுரைக்‌ காண்டம்‌ முற்றிற்று. 


முற்றும்‌. 


54 


20 


